தஞ்சாவூர்‌ மகாராஜா சரபோஜியின்‌ 
சரசுவதீ மகால்‌ நூலகம்‌ 
தஞ்சாவூர்‌. 


தஞ்சாவூர்‌ சரசுவதி மகால்‌ வெளியீட்டு எண்‌: : 128 


வண்ணத்‌ திரட்டு 


பதிப்பாசிரியர்‌ : 


இரு. இ. வே. கோபாலய்யரற்‌, M.4., 8.0.1. 
முதல்வர்‌ (ஓய்வு), 
அரசர்‌ கல்லூரி, திருவையாறு. 


தஞ்சாவூர்‌ மகாராஜா சரபோஜியின்‌ 
சரசுவதி மகால்‌ நூலகம்‌ 
தஞ்சாவூர்‌. 


2007] [விலை : ரூ. 50-00 


நூற்பதிப்பு விளக்கக்‌ குறிப்பு 


நூற்பெயர்‌ 
பதிப்பாசிரியர்‌ 


வெளியீட்டு எண்‌ 
மொழி 

பதிப்பு 
வெளியீட்டு நாள்‌ 
தாள்‌ 

நூல்‌ அளவு 
பக்கங்கள்‌ 

படிகள்‌ 


எழுத்து 
அச்சிட்டோர்‌ 


புத்தகக்கட்டு 
பொருள்‌ 
விலை 


: வண்ணத்திரட்டு 
: திரு. தி. வே. கோபாலய்யர்‌ 
: இயக்குநர்‌, 


சரசுவதி மகால்‌ நூலகம்‌, தஞ்சாவூர்‌. 


: 128 

: தமிழ்‌ 

: இரண்டாம்‌ பதிப்பு 

: ஜூன்‌, 2007 

: TNPL 18.6 kgs. 

: 24x14 c.m. 

: 152 

: 1000 

: 12 

: ஒளி அச்சுக்கோப்பு மற்றும்‌ 


ஒளி அச்சு, 
சரசுவதி மகால்‌ நூலகம்‌ 


: மெலிந்த அட்டை 
: இலக்கியம்‌ 


: ரூ. 50-00 


வெளியீட்டாளர்‌ முகவுரை 


தஞ்சையில்‌ அமைந்து தரணி முழுமைக்கும்‌ அறிவின்‌ 
செல்வத்தை அள்ளித்‌ தந்துகொண்டிருக்கும்‌ அரும்பெரும்‌ 
நிறுவனம்‌ சரசுவதி மகால்‌ நூலகமாகும்‌. சுவடிகளின்‌ 
கருவூலமாகவும்‌, பன்மொழி நூல்களின்‌ ஆய்வு 
மையமாகவும்‌, இகழும்‌ சரசுவதி மகால்‌ நூலகம்‌ ஆற்றிவரும்‌ 
தொண்டு அளப்பரியது. 


இந்நூலகத்தின்‌ முக்கிய நோக்கம்‌ இலக்கியம்‌, 
இலக்கணம்‌, மருத்துவம்‌, சோதிடம்‌, சிற்பம்‌ போன்ற அறிய 
சுவடிகளைப்‌ பதிப்பித்து அச்சு நூலாக்கி மக்கட்குப்‌ 
பயன்படச்‌ செய்தலேயாகும்‌. 


வண்ணத்திரட்டு எனும்‌ இந்நூல்‌ 1969ல்‌ முத்தமிழ்த்துறை 
முறை போகிய வித்தகரும்‌ திருவையாறு அரசர்‌ கல்லூரி 
முன்னாள்‌ முதல்வருமான திரு. இ. வே. கோபாலய்யர்‌ 
அவர்களால்‌ பதிப்பிக்கப்பட்டது. தற்போது இரண்டாம்‌ 
பதிப்பாக மலர்கிறது. 


இந்நூலகத்தில்‌ உள்ள எண்‌. 619, எம்‌. 702, எம்‌. 620 (ஏ) & 
(பி), 698 (ஏ) & (பி) மற்றும்‌ எம்‌. 694 (பி) ஆகிய சுவடிகளின்‌ 
அடிப்படையில்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இப்பதிப்பாசிரியர்‌ 
இந்நூலில்‌ “பா” என்பதற்கு உரிய விளக்கமும்‌, வகைகளும்‌ 
கூறி அவற்றிற்கான அருமையான பொருண்மைச்‌ செறிவை 
எடுத்துக்காட்டியுள்ளார்கள்‌. ஆசிரியப்பா அகவல்‌ ஓசையும்‌, 
வெண்பா செப்பல்‌ ஓசையும்‌, கலிப்பா துள்ளல்‌ ஓசையும்‌, 
வஞ்சிப்பா தூங்கல்‌ ஓசையும்‌ உடையனவாய்‌ அமைதல்‌ 
வேண்டும்‌ என்ற மரபு வழிக்கருத்தையும்‌, 
தொல்காப்பியத்தில்‌ கூறப்படும்‌ செய்யுள்‌ உறுப்பு முப்பத்து 
நான்கனுள்‌ சிறப்புடையன இருபத்தாறு என்ற கருத்தும்‌ 


அவற்றுள்‌ இறுதியில்‌ கூறப்பட்டுள்ளது. உறுப்பு வண்ணம்‌ 
என்பதாகும்‌ எனவும்‌, உறுப்பு வண்ணம்‌ நூற்றுக்கும்‌ 
மேற்பட்டன என்று கூறப்பட்டாலும்‌ தொல்காப்பியனார்‌ 
வண்ணத்தை இருபது வகையாகவே பகுத்துள்ளார்‌ எனவும்‌ 
உறுதிபடுத்துயுள்ளார்‌. அவற்றிற்கான இலக்கண விளக்கத்தை 
சான்றுடன்‌ விளக்கியுள்ளார்‌. 


இவ்வண்ணங்களுள்‌ சில இறைவன்‌ பெயராலும்‌, பல 
பெருநிலக்கிழார்கள்‌ பெயராலும்‌ அமைந்துள்ளன. இந்நூல்‌ 
அறிஞர்‌ உலகில்‌ பெரிதும்‌ வரவேற்கப்பட்ட ஒன்றாகும்‌. 


இந்நூல்‌ வெளிவர நிதி உதவி நல்கிய நடுவண்‌ 
அரசுக்கும்‌, நிருவாக அலுவலர்‌ மற்றும்‌ வெளியீட்டு 
மேலாளர்‌ (பொறுப்பு) திரு. சாமி. சிவஞானம்‌ 
அவர்களுக்கும்‌, இந்நூல்‌ கணினி அச்சில்‌ வெளிவர கணினி 
பிரிவில்‌ பணிபுரிந்த அனைவருக்கும்‌ எனது 
பாராட்டுதல்களைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


ந. முத்துக்கருப்பன்‌, 
தஞ்சாவூர்‌ மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ (பொ. ), 
28. 6 -2007 மற்றும்‌ இயக்குநர்‌, 

சரசுவதி மகால்‌ நூலகம்‌. 


முகவுரை. 


இலக்கணச்‌ செறிவும்‌ இலக்கிய வளனும்‌ சான்று 
இன்றுவரை நடைமுறையில்‌ இலங்கி வரும்‌ தொன்மை 
வாய்ந்த மொழி தமிழ்‌ மொழியாகும்‌. இதன்‌ கண்‌ வரையப்‌ 
பட்ட செய்யுளை எழுவகையாக நம்‌ முன்னோர்‌ பிரித்துப்‌ பெய 
ரிட்டனர்‌. அவை பாட்டு, உரை, நூல்‌, வாய்மொழி, பிசி, 
முதுசொல்‌, அங்கதம்‌ என்பன. இச்‌ செய்தியை , 
“பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே 
அங்கதம்‌ முதுசொலோ டவ்வேழ்‌ திலத்தும்‌ 
வண்புகழ்‌ மூவர்‌ தண்பொழில்‌ வரைப்பின்‌ 
நாற்பெய ரெல்லை யகத்தவர்‌ வழங்கும்‌ 
யாப்பின்‌ வழிய தென்மனார்‌ புலவர்‌ ” 
என்ற தொல்காப்பியச்‌ செய்யுளியல்‌ நூற்பா விளக்கும்‌. 
இவற்றுள்‌, முதலில்‌ சுட்டப்பட்டுள்ள பாச்‌ செய்யுள்‌ 
ஒன்றே அடிவரையறை யுடையது ; ஏனை அறுவகைச்‌ செய்யு 
ளுக்கும்‌ அடிவரையறை இன்று. இதனை, 
* எழுதிலத்‌ தெழுந்த செய்யுட்‌ டெரியின்‌ 
அடிவரை யில்லன ஆறென மொழிப: 
* அவைதாம்‌, 
நூலி ன உரையி னான 
நொடியொடு புணர்ந்த பிசியி னை 
ஏது நுதலிய முதுமொழி யான 
மறைமொழி கிளந்த மத்திரத்‌ தான 
கூற்றிடை வைத்த குறிப்பி னான? 
என அவ்வியல்‌ குறிப்பிடும்‌. இவறறின்‌ விரிவான இலக்‌ 
கணம்‌ தொல்காப்பியத்துட்‌ காணப்படும்‌. 
இவற்றினுள்ளும்‌ பா என்ற ஓசை தன்னகத்து அமைய 
திலவுவது பாட்டாகும்‌. சேட்புலத்து ஒருவன்‌ எழுத்தும்‌ 
சால்லும்‌ தெரியாமல்‌ பாடம்‌ ஒதுங்கால்‌ அவன்‌ ஓதுகின்ற 


உ டு 


தனை இன்னது என விகற்பித்து உணர்தற்கு ஏதுவாய 
பரத்து பட்டுச்‌ செல்வதோர்‌ ஒசைத்‌ தொகுதியே பா என்ப 
தாகும்‌ என்பது பண்டைய உரையாசிரியர்‌ கருத்து. 


இத்தகைய பாடல்கள்‌ தொடக்கத்தில்‌ ஆசிரிய ம்‌, 
வெண்பா என இரு வகையினவாக இருந்தன. பின்‌ ஆசிரிய 
தடையின தாகிய வஞ்சியும்‌, வெண்பா நடையின தாகிய கலியும்‌ 
பாடலுள்‌ சேரப்‌ பாட்டின்‌ தொகை நான்காயிற்று. அடுத்து, 
வெண்பா ஆசிரியம்‌ என்ற இரண்டும்‌ வீரவி அணமயும்‌ மருட்‌ 
பாவும்‌, நால்வகைப்‌ பாக்களும்‌ விரவி அமையும்‌ பரிபாடலும்‌ 
சேர்க்கப்படப்‌ பாவின்‌ தொகை ஆறு என்று வரையறுக்கப்‌ 
பட்டது. படவே, பாக்கள்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ ஆசிரிய, 
வெண்பா, வஞ்சி, கலி, மருட்பா, பரிபாடல்‌ என ஆறு வகை 
யினவாய்‌ இலங்கின. இவற்றின்‌ இலக்கணம்‌ எல்லாம்‌ 
தொல்காப்பியத்தில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
்‌ இத்தப்‌ பாக்களில்‌ அகத்திணை பற்றிப்‌ பேசும்‌ உரிமை 
கலி, பரிபாடல்‌ என்ற இரண்டு பாடல்களுக்கே மிகுதியும்‌ 
உண்டு. ஏனைய பாடல்கள்‌ அகத்திணைக்கே உரிமையுடையன 
என்ற நிலையை விடுத்து, அகம்‌ புறம்‌ என்ற இரண்டையும்‌ 
விளக்கிச்‌ செல்லுவவாயின. 


நாளடைவில்‌ இப்பாடல்களுக்குக்‌ கூறப்பட்ட வரை 
யறையை மீறியும்‌ கவிதைகள்‌ வெளிப்பட்டனவாக, அவை 
யாப்பினும்‌ பொருளினும்‌ வேற்றுமையுடைய கொச்சக ஒரு 
போகு என்ற பெயரான்‌ சான்றோர்‌ உள்ளத்து இடம்‌ 
பெற்றன. 

பிற்கால இலக்கண நூல்களில்‌ கூறப்பட்ட வெண்செத்‌ 
துறை, குறட்டாழிசை, வெண்டாழிசை, வெள்ளொத்தா 
ழிசை. வெண்டுறை, வெளி விருத்தம்‌, ஆசிரியத்‌ தாழிசை; 
ஆசிரியத்துறை, ஆசிரிய விருத்தம்‌, கலித்தாழிசை, கலித்‌ 
துறை, கலி விருத்தம்‌, வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை, 
வஞ்சி விருத்தம்‌ போல்வன நிரம்பிய இலக்கணத்தன அன்‌ 
மையான்‌ அங்ஙனம்‌ பெயரிடுதல்‌ பொருந்துவதன்று என்பது 
தச்சினார்க்கினியர்‌ முதலிய சான்றோர்தம்‌ கருத்தாகும்‌ எனி 
னும்‌, இக்காலத்து அம்முறையே வழக்கில்‌ பல்கி வந்துள்ளது. 


(3) 


பிற்காலத்தில்‌ அறுவகைப்‌ பாக்களால்‌ தனிநிலை 
தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ எழுதும்‌ மரபு குறைத்து வரவே) 
பாவினங்களுக்கே வாய்ப்புப்‌ பல்குவதாபிற்று. ஆகவே, பிற்‌ 
காலத்‌ தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ பல பாவீனங்களாலேயே 
வரையப்படுவனவாயின. சிறுகாப்பியம்‌ என்று கூறப்படும்‌ 
பிரபந்தங்களிலும்‌ இம்‌ முறையே கையாளப்படுவதாயிற்று. 
பாவினம்‌ ஒவ்வொன்‌ றன்கண்ணும்‌ வகை பலவாகக்‌ கிளைப்‌ 
பன வாயின, கவிஞர்தம்‌ கற்பனை வளனுக்கேற்ப அமைக்கப்‌ 
பட்ட இத்தகைய பாவினங்களின்‌ ஓசை நயம்‌, பொருளாழம்‌ 
இவை கண்டு மகிழ்வு கொள்ளும்‌ மக்கள்‌ இவற்றிற்கு எனத்‌ 
தனியே யாப்பிலக்கணம்‌ வேண்டுவதன்று என்றும்‌ உள்ளங்‌ 
கொள்வாராயினர்‌. ஆயினும்‌ பாட்டு என்பதற்கு ஓசை இன்றி 
யமையாதது என்ற கருத்தில்‌ அன்று முதல்‌ இன்று வரை 
மாறுதல்‌ எதுவும்‌ ஏற்பட்டிலது. 
ஆசிரியப்பா அகவல்‌ ஓசையும்‌, வெண்பா செப்பல்‌ 
ஓசையும்‌, கலிப்பா துள்ளல்‌ ஓசையும்‌, வஞ்சிப்பா தூங்கல்‌ 
ஓசையும்‌ உடையனவாய்‌ அமைதல்‌ வேண்டும்‌ --- என்ற 
கருத்து இன்றுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது 
வெண்பா இனத்தில்‌ வெண்டளையும்‌, ஆசிரியப்பா இனத்தில்‌ 
ஆசிரியத்தளையும்‌, கலிப்பா இனத்தில்‌ கலித்தளையும்‌, வஞ்‌ 
சிப்பா இனத்தில்‌ வஞ்சித்தளையும அமைதல்‌ வேண்டும்‌ என்ற 
யாப்புறவு இன்மையால்‌, இப்‌ பாவினங்களில்‌ இவ்‌ வோசை 
களைக்‌ காண்பது அத்துணை எளிமையுடைத்‌ தன்று. எனவே, 
ஓசைகளின்‌ கூறுபாடுகளாகிய வண்ணங்களே இவற்றில்‌ 
கொள்ளப்படுவன வாயின. 
* வழங்கியல்‌ மருங்கின்‌ வசைபட நிலைஇப்‌ 
பரவலும்‌ புகழ்ச்சியும்‌ கருதிய பாங்கினும்‌ 
முன்னோர்‌ கூறிய குறிப்பினும்‌ செந்துறை 
வண்ணப்‌ பகுதி வரைவின்று ஆங்கே ' 
என்ற தொல்காப்பியப்‌ புறத்திணையியல்‌ நூற்பாவினால்‌ 
தலைவன்‌ ஒருவனை வாழ்த்திப்‌ புகழும்‌ இடத்தும்‌, சான்றோர்‌ 
குறிப்புகளை விளக்கிச்‌ சொல்லுமிடத்தும்‌ இசைத்துறைக்கு 
உரிய வண்ணங்கள்‌ அமையப்பாடுதல்‌ ஏற்றது என்பது 
பெறப்படுகிற வ. 


(47 
தொல்காப்பியச்‌ செய்யுளியலில்‌ கூறப்பட்டுள்ள செய்யு 
ளுறுப்பு முப்பத்து நான்கனுள்‌ கிறப்பாக அமைந்திருப்பன 
இருபத்தாருகும்‌, அவற்றுள்‌, இறுதியில்‌ கூறப்பட்டுள்ள 
உறுப்பு வண்ணம்‌ னைபதாகும்‌. வண்ணம்‌ என்பது சந்த 
வேறுபாடு, வண்ணம்‌ நூறு வகைப்படும்‌ எனவும்‌, நூற்றுக்கு 
மேற்பட்ட பல வகைப்படும்‌ எனவும்‌ பின்னுள்ளோர்‌ 
வகுத்துக்‌ கொண்டனர்‌ எனினும்‌, அவற்றின்‌ கூறுபாடுக 
ளெல்லாம்‌ தம்மகத்தடங்கத்‌ தொல்காப்பியனார்‌ வண்ணத்தை 
இருபது வகையாகவே பகுத்து விளக்குகிறார்‌. 
* வண்ணற்‌ தாமே தாலைந்‌ தென்ப ' 
* அவைதாம்‌, 
பா௮ வண்ணம்‌ தாஅ வண்ணம்‌ 
வல்லிசை வண்ணம்‌ மெல்லிசை வண்ணம்‌ 
இயைபு வண்ணம்‌ அளபெடை வண்ணம்‌ 
நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ 
சித்திர வண்ணம்‌ நலிபு வண்ணம்‌ 
அகப்பாட்டு வண்ணம்‌ புறப்பாட்டு வண்ணம்‌ 
ஒழுகு வண்ணம்‌ ஒரூ௨ வண்ணம்‌ 
எண்ணு வண்ணம்‌ அகைப்பு வண்ணம்‌ 
தூங்கல்‌ வண்ணம்‌ ஏந்தல்‌ வண்ணம்‌ 
உருட்டு வண்ணம்‌ முடுகு வண்ணம்‌என்று 
ஆங்கனம்‌ மொழிப அறித்திசி ஹனோரே " 


என்பன தொல்காப்பிய நூற்பாக்கள்‌. 
இவ்வண்ணவகை இலக்கண நத்தைச்‌ சுருங்கக்‌ காண்பாம்‌. 


1. பாஅ வண்ணம்‌ என்பது சொற்களையே சீர்களாகக்‌ 
கொண்டு பெரும்பான்மையும்‌ இலக்கண நூலில்‌ வரும்‌ 
அடியின்‌ ஓசையாகும்‌. 


(உ-ம்‌) * வடவேங்கடம்‌ தென்குமரி '--என்பது. 
3, தாஅ வண்ணம்‌ என்பது முதற்‌ சீரீலும்‌ மூன்றாம்‌ 
சீரிலும்‌ எதுகை பெற்று வரும்‌ நாற்சீரடியின்‌ ஓசையாகும்‌. 


(உ-ம்‌) ' உலகம்‌ உவப்ப வலனேர்பு திரிதரு *. என்பது; 


(5) 


3. வல்லிசை வண்ணம்‌ என்பது வல்லெழுத்து மிக்கு 
வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஒசையாகும்‌ . 
(உ-ம்‌) : முட்டாச்‌ சிறப்பின்‌ பட்டினம்‌ பெறினும்‌ '-- 
என்பது, 
4. மெல்லிசை வண்ணம்‌ என்பது மெல்லெழுத்து மிக்கு 
வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஒசையாகும்‌. 
(உ-ம்‌) £ பொன்னின்‌ அன்ன புன்னை நுண்‌ தாது '-- 
என்பது. 
5. இயைபு வண்ணம்‌ என்பது இடையெழுத்து மிக்கு 
வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஒசையாகும்‌. 
(உ-ம்‌) * விரவலராய்‌ வாழ்வாரை வெல்வா யொழி 
வாய்‌ '...- என்பது. 
6. அளபெடை வண்ணம்‌ என்பது அளபெடை எழுத்துப்‌ 
பலவாக வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌, 
(உ-ம்‌) “தேஎன்‌ தாஅழ்‌ பூஉங்‌ காஅ என்பது. 


7. நெடுஞ்சிர்‌ வண்ணம்‌ என்பது தெட்டெழுத்துப்‌ 
பலவாக வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌ 
(உ-ம்‌) 'மாவா ராதே மாவா ராதே' -என்பது. 


8 குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ என்பது குற்றெழுத்துப்‌ பலவாக 
வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌. 
(உ-ம்‌) * குரங்குளைப்‌ பொலித்த கொய்சுவற்‌ புரவி '- 
என்பது, 
9. சித்திர வண்ணம்‌ என்பது நெட்டெழுத்தும்‌ குற்‌ 
றெழுத்தும்‌ பயின்றுவரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌. 
(உ-ம்‌) “சாரல்‌ நாட நீவர லாறே '-- என்பது. 
10. நலிபு வண்ணம்‌ என்பது ஆய்த எழுத்துப்‌ பயின்று 
வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌. 
(உ-ம்‌) £ அஃகாமை செல்வத்திற்‌ கியாதெனின்‌ 


வெஃகாமை £--என்பது. 


(6) 


11, அகப்பாட்டு வண்ணம்‌ என்பது செய்யுள்‌ ஈற்றடியைப்‌ 
பொதுவாக முடித்துக்‌ காட்டும்‌ ஈற்றசை ஏகாரத்தான்‌ 
முடியாது, ஏகாரம்‌ ஒழிந்த ஏனைய உயிரானும்‌, சொல்‌ 
இறுதியில்‌ வரும்‌ உரிமை உடைய ஓற்றானும்‌ முடியும்‌ செய்யுள்‌ 
ஈற்றடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌. 

(உ-ம்‌) *தவழ்பவை தாமும்‌ அவற்றோ ரன்ன '- 
என்பது, ஏகாரமல்லாத உயிரான்‌ முடிந்த ஈற்றடி. 
* போயினான்‌ ஆண்டையான்‌ போன்ச்‌ '-- 
என்பது ஒற்றான்‌ முடிந்த ஈற்றடி, 


12. புறப்பாட்டு வண்ணம்‌ என்பது செய்யுளின்‌ இடையில்‌ 
உள்ள அடி செய்யுளின்‌ ஈற்றடி போல ஏகாரத்தான்‌ முடியும்‌ 
வழி அவ்வடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌. 

2: (உ-ம்‌) * இன்னா வைகல்‌ வாரா முன்னே '--என்ற 
புறநானூற்றுப்‌ பாடலின்‌ இடையடி, செய்யுளின்‌ ஈற்றடி 
போல ஏகாரத்தான்‌ முடிவதாகும்‌; 


13. ஒழுகு வண்ணம்‌ என்பது சீர்களில்‌ ஓசையில்‌ ஏற்றத்‌ 
தாழ்வு ஏற்படாத வகையில்‌ ஒருபடித்தாகிய ஓசை சிவணும்‌ 
சீர்களைக்‌ கொண்ட அடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌. 

(உ-ம்‌) * அம்மவாழி தோழி காதலர்‌ £ -என்பது 


14 ஒருஉ வண்ணம்‌ என்பது அடியின்‌ சீர்களிலுள்ள 
சொற்கள்‌ பொருள்‌ முற்றுதலால்‌, பொருள்‌ நிரம்புவதற்குப்‌ 
பிறவடிச்‌ சொற்களை அவாவாது அமையும்‌ அடியின்‌ 
ஓசையாகும்‌. 


(உ-ம்‌) “ மறையல ராகி மன்றத்‌ தஃதே '--என 


இடையடி பிறவடிச்‌ சொற்களை அவாவாது தன்‌ பொருள்‌ 
நிரம்பி வருவது. 


15. எண்ணு வண்ணம்‌ என்பது அடியிலுள்ள சொற்கள்‌ 
ஒன்றோடு ஒன்று எண்ணப்படும்‌ வகையில்‌ அமையும்‌ அடியின்‌ 
ஓசையாகும்‌. 


(உ-ம்‌) * தன்னன்‌ ஏற்றை நறும்பூண்‌ அத்தி '-- 
என்பது. 


ம்‌ 


16. அகைப்பு வண்ணமாவது செய்யுளடியில்‌ ஒருவழி நெட்‌ 
டெழுத்துப்‌ பயின்றும்‌ ஒருவழிக்‌ குற்றெழுத்துப்‌ பயின்றும்‌ 
வருதலான்‌ அறுத்தறுத்து ஓசை உண்டாக அமையும்‌ 
அடியின்‌ ஒசைமாகும்‌. 

(உ-ம்‌! * வாரா ராயினும்‌ வரினும்‌ அவர்நமக்கு ' _ 
என்பது. 

17. தாங்கல்‌ வண்ணம்‌ என்பது வஞ்சிப்பாவினைப்‌ போலத்‌ 
தன்னிடத்துச்‌ சீர்கள்‌ துூரஸ்கல்‌ ஓசைப்படத்‌ தனித்தனியே 
ஒலித்து வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌., 

(உ-ம்‌) *யானூடத்‌ தானுணர்த்த யானுணரா விட்ட 
தன்பின்‌ '--என் பது. 


18. ஏந்தல்‌ வண்ணமாவது ஒரு சொல்லே தன்னகத்துப்‌ 
பலகாலும்‌ வரும்‌ அடியில்‌ அமையும்‌ ஓசையாகும்‌. 
(உ-ம்‌) * வஞ்சியேன்‌ வஞ்சியேன்‌ என்றுரைத்தும்‌ 
வஞ்சித்தான்‌ என்பது. 
19. உருட்டு வண்ணம்‌ என்பது சீர்களின்‌ ஓசை உருட்டிச்‌ 
சொல்லப்பட அமையும்‌ அராக அடியின்‌ ஓசையாகும்‌. 
(உ-ம்‌) * எரியுரு உறழ இலவம்‌ மலர என்பது 


20, முடுகு வண்ணம்‌ என்பது நாற்சீரின்‌ மிக்கதாய்த்‌ 
தன்கண்‌ அராகம்‌ தொடர்ந்துவர அமையும்‌ அடியின்‌ 
ஓசையாகும்‌. 
(உ-ம்‌) “ நெறியறி செறிகுறி புரிதிரி பறியா அறிவை 
முந்துநீஇ என்பது. 
இங்ஙனம்‌ ஓசைகள்‌ பலவாய்‌ அமைவனவற்றை நுட்ப 
மாக அறிந்து வரிசைப்படுத்தி இவ்வரிசையின்‌ மிக்கு ஒசை 
கற்பம்‌ வாராது என்ற கருத்தான்‌ தொல்காப்பியனார்‌ 
* வண்ணந்‌ தாமே நாலைநீ தென்ப என்று வரையறுத்துப்‌ 
போயினர்‌. 


கலிப்பா நான்கு வகைத்து, அவற்றுள்‌ ஒத்தாழிசைக்‌ 
கலி என்பதும்‌ ஒன்று. அதன்‌ கூறுகளில்‌ ஒன்று வண்ணக 


(5 

ஒத்தாழிசை ஆகும்‌. வண்ணக ஒத்தாழிசையாவது அராகம்‌ 
இடையிட்டு வரும்‌ அம்போ தரங்க ஒத்தாழிசையின்‌ விரி என்று 
பிற்கால இலக்கண ஆசிரியர்‌ கூறுவது முன்னவர்‌ கருத்தொடு 
மூரணுவது ஒன்று ஆதலின்‌, வண்ணித்துப்‌ பாடும்‌ ஒத்தா 
ழிசைக்‌ கலியே வண்ணக ஒத்தாழிசையாகும்‌ என்பது பேரா 
சிரியர்‌, நச்சினார்க்கினியர்‌ முதலிய பண்ண:... உரையாசிரியர்‌ 
தம்‌ கருத்தாகும்‌. இதனை நோக்க வண்ணித்துப்‌ பாடும்‌ பாடல்‌ 
வண்ணகம்‌ என்று பெயர்‌ பெறுதல்‌ உளங்கொளத்தக்கது. 


இஙனம்‌ செய்திகளை வர்ணித்துப்‌ பாடுவதோடு சந்த 
வேறுபாடுகளாகிய வண்ணங்களும்‌ இடைவிரவி வருதலான்‌' 
ஓசைநயம்‌ மிகவதாதலின்‌, பிற்காலத்தார்‌ பலரும்‌ இத்தகைய 
பாடல்களை இயற்றுவதிலும்‌ நுசர்வதிலுமே பெரிதும்‌ நாட்டங்‌ 
கொள்வாராயினர்‌. பொருளின்பத்தையே பெரிதெனக்‌ கருதி 
அதன்கண்ணேயே ஈடுபாட்டை மிகுத்துவத்த பண்டையார்‌ 
'சீசசலாது, பீற்காலத்தவர்‌ பொருளின்பத்தினும்‌ செவிச்‌ 
சுவையை உடனுக்குடன்‌ நல்குவதான சொல்லின்பத்தையே 
பெரிதும்‌ விழைந்தார்‌ ஆதலின்‌, பிற்காலக்‌ கவிஞர்‌ பலரும்‌ 
சொல்லணிசளாகிய மடக்கு. திரிபு ஆகியன மிகவும்‌ பயின்று 
வரும்‌ பாடல்களையே பாடுவாராயினர்‌. 


பண்டைப்‌ பெருங்காப்பியங்களில்‌ பொருளின்பமே 
முதலிடம்‌ பெறவும்‌, இடையிடையே பலவகைச்‌ சந்தங்கள்‌ 
விராய பாடல்கள்‌ சிலவாகவே இருத்தலைக்‌ காண்கின்றோம்‌: 
அனால்‌ பிற்காலம்‌ சிற்றிலக்கியங்களில்‌ சத்தமே முதலிடம்‌ 
பெறுவதாகவே, அவற்றில்‌ சந்தஇன்பம்‌ கருதி வடசொற்‌ 
களும்‌ ஆரிய சொற்களும்‌ மிகுதியும்‌ பயில்வனவாயின. 
பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டினராகிய ஒட்டக்கூத்தர்‌ காலத்தி 
வேயே இந்நிலை தமிழ்ப்‌ பாடல்களில்‌ ஏற்பட்டிருத்தலைக்‌ 
காண்கின்றோம்‌. அவர்‌ இயற்றிய தக்கயாகப்‌ பரணி என்ற 
நூலிலுள்ள 


“சதுரா னனனும்‌ சக்ரா யுதனும்‌ 
சந்த்ரா தியகும்‌ இந்த்ரா திபரும்‌ 
மதுரா புரிவா தறிவா மெனமேல்‌ 


வரவந்‌ தனன்வை திகவா ரணமே '-எனவும்‌, 


(9) 


“பாக னகங்குழை வித்த பவித்ர பயோதரிதன்‌ 
ல்‌ கோக னகங்கன கஞ்சத கோடி கொடுத்தனவே '-- 

வும்‌, 

* எல்லை நாயக ராசராச புரேச ரீச ரிதற்கெனும்‌ 
தொல்லை நான்மறை நிற்க மற்றொரு கேள்வி வேள்வி 
தொடங்கியே '- எனவும்‌ வரும்‌ பாடல்களை நோக்குக. 
பதினைந்தாம்‌ நூற்றாண்‌ டினரா கிய ளில்லி புத்தூரார்‌ 

அருணகிசியார்‌ ஆகியவர்‌ காலத்தே சந்தக்‌ கவிகள்‌ வீறு 
பெற்று வினங்குவவாயின. அருணகிரியார்‌ பாடலில்‌ முருகன்‌ 
ஈடுபட்ட செய்தி செண்டலங்காரர்‌ வண்ணத்தில்‌ * அருணகிரி 
தமிழுகந்த கொண்டலே ' என்று முருகன்‌ பரவப்படுமிடத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்காலத்தே சிறு பிரபந்தங்களில்‌ 
“பல்‌ சந்தமாலை! என்ற நாலும்‌ தக்க இடம்‌ பெறுவ 
தாயிற்று, 

17, 18-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ வாழ்ந்த சிறு புலவர்கள்‌ 
தத்தம்‌ வழிபடு தெய்வங்கள்‌ பெயராலும்‌, தம்மை யாதரித்த 
வள்ளல்கள்‌ பெயராலும்‌ வண்ணக்‌ கவிகள்‌ பாடுவாராக, 
முறுகிய அகப்பொருள்‌ கரண விசேடங்களைப்‌ பலவாக 
விரித்துச்‌ சிற்றின்ப வேட்கை மீதூரப்‌ பாடத்‌ தொடங்கினர்‌. 
குற்றாலக்‌ குறவஞ்சி முக்கூடற்பள்ளு முதலியவற்றில்‌ சத்தப்‌ 
பாடல்கள்‌ சிவணிய அகப்பொருட்‌ செய்திகளும்‌, விறலிவிடு 
தூது வருனாகுலாதித்தன்‌ மடல்‌ முதலியவற்றில்‌ சந்த 
இன்பத்தோடு கரண விசேடங்கள்‌ பற்றிய பல செய்திகளும்‌ 
பல்க அமைந்திருப்பதைக்‌ காண்க. சென்ற நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ முருகதாசர்‌ முதவியோர்‌ வண்ணப்‌ பாடல்கள்‌ 
பல பாடியுள்ளனர்‌. 

இக்‌ கவிஞர்களைப்போல வளங்கள்‌ பல பொதுளப்‌ பாடும்‌ 
ஆற்றலில்லாத பிள்ளைக்‌ கவிஞர்கள்‌ சந்தம்‌ விரவிய வண்ணம்‌ 
என்ற செய்யுள்களை யாத்து, வள்ளல்களை யண்மி, அவர்தம்‌ 
கொடை வளங்‌ கொண்டு வாழ்வாராயினர்‌. இப்பாடல்கள்‌ 
பல சந்தங்களோடு செய்திகளை வர்ணித்துப்‌ பாடுதலான்‌ 
வண்ணங்கள்‌ எனப்‌ பெயர்‌ பெறுவனவாயின. வண்ண 
யாப்பு என்ற வரையறை யின்மையின்‌, இவற்றை வஞ்சியடி 
கலியடி விரவிய ஆசிரிய யாப்பிலேயே வரைதல்‌ எளிமைத்து. 


fe 


தரூசை சரபோசி மன்னர்‌ காலத்தில்‌ பெரும்‌ புகழ்பெற்று, 
இன்றும்‌ சிறப்புடன்‌ நிலவிவரும்‌ சரஸ்வதி மகால்‌ நூல்‌ நிலை 
ஜிட்டு” என்ற பெயரில்‌ உள்ள மூன்று 
சுவடிகளில்‌ வண்ணர்‌ பாடல்கள்‌ இருபத்திரண்டு உள்ளன 
பிழை பொதுள எழுதப்‌ ட்ட அவை பல இடக்களில்‌ சிதைந்‌ 
தும்‌ தில இடங்களில்‌ சொல்‌ விடுபட்டும்‌ படியெடுக்கவும்‌ 
இடர்ப்பாடுடையன வாய்‌ இருந்தமையால்‌, அவற்றில்‌ 17 வண்‌ 
ணங்கள்‌ 16 ஆண்டுகளுக்கு முன்‌ காகிதத்தில்‌ பெயர்த்‌ தெழு 


வருதல்‌ - வண்ணத்‌ 
5, 


தய்பட்ட ண. ஏனைய. அண்மையில்‌ படியெடுக்கப்பட்டன. 
அவை அமைந்தவாறே அவற்றை வெளியிடின்‌ அச்செய்கை 
எவ்வாற்றானும்‌ தமிழுக்குச்‌ செய்யும்‌ பணியாகாது என்ற 
உள்ளத்தான்‌, பெரும்பான்மையவாஸ பிழைகளைத்‌ திருத்தி 
யும்‌, விடுபட்ட எழுத்துகளை ஊகததான்‌ ஒர்ந்து வரைந்தும்‌ 
ஓராற்றான்‌ உருவாக்கி என்‌ சிற்றறிவிற்‌ கெட்டிய வகையால்‌ 
பதிப்பிக்கும்‌ நிலையில்‌ உதவும்‌ முயற்சியை மேற்கொண்‌ 
டுள்ளேன்‌. 


இவ்வண்ணங்களுள்‌ சில இறைவர்‌ பெயரான்‌ இலங்‌ 
குவன. பல பெருநிலக்கிழவர்‌ பெய ஈண்‌ அமைந்துள்ளன. 
இறைவர்தம்‌ வருணனை சிறப்பாக அமைந்துள்ளது. பெரு 
நிலக்கிழவர்களின்‌ பண்புகளும்‌ செயல்களும்‌ கற்பனை கடந்து 
பேசப்படுகின்றன. சிதம்பரம்‌, சேது ஆகிய தல வருணனை 
கள்‌ பரக்கப்‌ பேசப்படுகின்றன. இராமாவதாரச்‌ செய்தி 
தொடர்பாகச்‌ சுட்டப்பட்டுள்ளது. சில இடங்களில்‌ காணப்‌ 
படும்‌ சக்தி உபரசகர்களாகிய கட்குடியர்தம்‌ கூற்றுச்‌ சுவை 
மிக்கது. பாட்டுடைத்‌ தலைவர்களைக்‌ கவிஞர்‌ தெய்வங்களோடு 
ஒப்பிட்டுப்‌ பேசும்‌ இடங்களும்‌, பாட்டுடைத்‌ தலைவர்களைக்‌ 
காக்குமாறு தெய்வங்களைப்‌ போற்றும்‌ இடங்களும்‌ படிப்‌ 
பவருக்குப்‌ பெருவிருந்தா கும்‌. வேளாண்குடிச்‌ சிறப்பு வரலாற்‌ 
துடன்‌ குறிக்கப்படுகிறது. தலைவர்களின்‌ வீரம்‌, கொடை 
பற்றிப்‌ பாடப்பட்ட பகுதிகள்‌ பலவாகும்‌. பெரும்பான்மை 
யான பாடல்களின்‌ பிற்பகுதி மகளிர்‌ பற்றியே அமைந்‌ 
துள்ளது. இனி, இவற்றில்‌ சிலவற்றை நோக்குவோம்‌. 


(11 
கிவயபொருமாண்‌ பற்றிமா வருணை, 


சுநாதசுவாமி வண்ணத்தில்‌ சிவபெருமான்‌ -- பிரமன்‌? 
திருமால்‌, இந்திரன்‌ முதலிய தேவர்களுக்கு அரியவர்‌, 
பிறைச்சந்திரனோடு எருக்கு முதலிய மலர்களை அணிபவர்‌, 
பார்வதியைப்‌ பாகமாக உடையவர்‌, மூவர்‌ தேவாரத்தை 
விரும்புபவர்‌, மணிவாசகரை உள்ளிட்ட. 64 அடியார்களுக்கும்‌ 
அருள்பாலித்தவர்‌, இடபக்‌ கொடியினர்‌ என்ற செய்திகள்‌ 


இருக்கான வேதமுதல்‌ வகுத்தோனும்‌ 
ஆலினில்‌ முன்‌ உதித்தோனும்‌ 
மாதருவினிற்‌ காவுறு வோனும்‌ 
மற்றுமுள்ள தேவர்களும்‌ 
நச்சிறெடு மாதவம்‌ இயற்றியும்‌ அறியாதவர்‌ ; 
முயல்மேவு பாதியுடல்‌ கூனும்‌ மாமதியும்‌ 
எருக்கொடு தாதகியும்‌ மருத்தேனின்‌ கூவிளையும்‌ 
முடித்தோர்‌ ; வேறும்‌ முப்புரம்‌ நீறெழ 
விழித்த விழியார்‌ ; இமயம்‌ என்னும்‌ 
மலைக்கினிய காதலி தன்னிடமான சிவனார்‌ ; 
இயற்பாவில்‌ மூவர்மொழி தமிழ்க்காதல்‌ கூர்பரமர்‌ ; 
நினைப்பார்கள்‌ தீள்மதியில்‌ விருப்போ டுலாவும்‌ 
உத்தம விலாசர்‌; இருமுப்ப தொடுதால்வர்‌ 
கதிமுத்தி பெறவே அருள்செய்‌ அடியார்வசர்‌ ; 
ஆடுகொடி இடபமென மேவுங்‌ கானார்‌. 

என்ற பகுதியில்‌ கூறப்பட்டுள்ளன. 


நெல்லைநாதர்‌ வண்ணத்தில்‌ சிவபெருமான்‌ எல்லாமாகி 

திற்கும்‌ பருவுருவும்‌ எல்லாவழற்றுள்ளும்‌ அற்தர்யாமியாய்‌ 
நிற்கும்‌ சிற்றுருவும்‌ ஒரேசமயத்தில்‌ உடையவர்‌, திரிபுரத்தை 
நகைத்து எரித்தவர்‌, இடபவாகனர்‌, விடமுண்ட கண்டர்‌, 
கண்ணப்பர்க்கு அருள்‌ செய்தவர்‌, காலகாலர்‌, கூத்தராகி 
விளங்குஞ்‌ செய்திகள்‌ 

ஒளியு மாகி உருளு மாகி 

இருளு மாய தேமி வேய்‌ 

வெற்பு மாகி வட்ட மாகியே 


( 15) 


பகலு மாகி இரவு மாய்‌ 

மதியு மாகி ஒளியு மாய்‌ 

நாகம்‌ எட்டு மாகி மற்ற 

நாகம்‌ எட்டு மாகியே 

உடலு மாகி உயிரு மாய்‌ 

அறிவும்‌ நான வெளியு மாய்‌ 

வேத வித்து மாகி மூவர்‌ 

ஆதி தேவும்‌ ஆகியே 

எவையினில்‌ நிறைந்து லாவும்‌ சிவனார்‌ ; 

உரக நாணி வரைவில்‌ லாயொர்‌ 

முகுந்தன்‌ தானும்‌ பகழியாய்‌ 

மாபுரத்தை நீ றெழப்பண்‌: 

தகை நகைத்த ஈசனார்‌ ; 

விடையி லேறு பரமனார்‌ ; 

மிடறு நீல நிறமுள்ளார்‌, கான 

கத்து வேடன்‌ எச்சிலே பொசித்த 

வாயினார்‌, உழை உலாவி வருகையார்‌, 

மறலி உதை செய்வார்‌, வீரபத்திர 

காளி வெட்கி நடக்கவே 

நடித்த தாளினார்‌ ; 

அறுகுடன்‌ திங்கள்‌ சூடு சடையார்‌ : 
என்ற அடிகளில்‌ கூறப்பட்டுள்ளன. 


சிவபெருமான்‌ கங்கை சூடி, கரித்தோல்‌ உரியார்‌. 

தேவாரம்‌ உ.கப்பவர்‌. மறைகளுக்கும்‌ அப்பாலார்‌, ஆலம்‌ 
உண்டவர்‌, பதஞ்சலி வியாக்கிரபாதர்‌ ஆகிய முனிவரரால்‌ 
வணங்கப்‌ பெற்றவர்‌, அடியவரைப்‌ புரப்படர்‌, திரிபுர சங்காரி. 
மதனனை எரித்தவர்‌, பார்வதி பாகர்‌, கயிலை மலைவாசர்‌ என்ற 
செய்திகள்‌ குமார சாம்புவன்‌ பற்றிய வண்ணத்தில்‌, 

புனலே திரும்பிய சடை.தனில்‌ மஞ்சன ச்‌ 

தூய நீராடு புங்கவர்‌ ; மதமெனும்‌ 

தூய அருவி பொங்கும்‌ ஈ.ஞ்ஈரத்‌ 

தோலால்‌ வீறு கஞ்ஈுகர்‌ ! புவி 

அந்தணர்‌ அரசர்‌ சுந்தரர்‌ செந்தமிழ்ப்‌ 

பாவலர்‌ பா அலர்‌ வீறு திண்புயர்‌; 


ட்‌ 15) 


மறைகள்‌ காமும்‌ மண்ட அரியவர்‌ ; 

புவிய டங்கலும்‌ உயிர்பெ றும்படிக்‌ 

கண்ட மட்டே ஆலாலம்‌ உண்டவர்‌ ; 

உமையுடன்‌ மாலயன்‌ வணங்கும்‌ அருணைப்‌ 

பதிக்கே வாழ்வாய்‌ இருந்தவர்‌ ; புவி பதஞ்சலி 

முனிதொழும்‌ திருவம்‌ பலத்தே சேர்‌ வானவர்‌ ; 

பொன்னொளி தவழும்‌ இரவிபோல்‌ ஒளியவர்‌ ; 

அனுதி னந்தொழும்‌ அடியார்‌ தங்களை 

மைந்தரைப்‌ போலவே தாமு கந்தவர்‌ ; 

முப்புரம்‌ பொடிபட முவித்தவர்‌ ; 

ஐங்கணைப்‌ போர்வேளைக்‌ காய்ந்து வென்றவர்‌ ; 

சிரங்க ளும்‌எரி கரங்களும்‌ மங்கையின்‌ 

கூறும்‌ வளரக்‌ கயிலைமி துறைவார்‌ ; 

அருண மண்டலம்‌ அளவிடும்‌ காவினர்‌ : 
என்ற அடிகளில்‌ வருணிக்கப்பட்டுள்ளன. 


தியாகராசர்‌ வண்ணத்தில்‌, சிவபெருமான்‌ - முசு குந்தன்‌ 
கொண்டாடும்‌ பெருமான்‌, நாதகீத நர்த்தனம்‌ வல்லவர்‌, 
சோமாசி மாறர்க்கு அருள்‌ செய்தவர்‌, சுந்தரர்‌ பாடல்‌ உகந்து 
ஆடல்‌ மறந்தவர்‌, தியாகேசர்‌ என்ற செய்திகள்‌ 
மேலாரும்‌ இந்திரத்‌ தவனால்‌ முசுகுந்தன்‌ 
வில்லிகொண் டாடவரும்‌ ஆதிப்பெருமாள ; 
ஓரெழு இடங்களுக்கும்‌ ஈசர்மூ வரும்முன்‌ 
உள்ளறிந்‌ தோதரிய கோவிற்‌ பெருமாள்‌ ; 
வேதா வியந்திடப்‌ பீடம்‌ தினிலிருந்து 
மெய்யசைந்‌ தாடிய விநோதப்‌ பெருமாள்‌ ; 
கம்பிக்கா தழகிய பெமாள்‌ வீணா 
மதங்க நற்கீத நாதம்‌ நிரம்ப 
விள்ளுந்‌ தேன்தாசை விதரணப்‌ பெருமாள்‌ ; 
சோமாசி யன்பரிடம்‌ அருள்கூர வேவந்து 
சொல்விருந்‌ தாம்முதிய கோயிற்‌ பெருமாள்‌ ; 
ஓவாது வந்தபுத்‌ தொளித்தாளில்‌ விளங்கும்‌ 
வெள்ளிபொன்‌ பூண்டிடும்‌ ஆனைப்‌ பெருமாள்‌ ; 
தண்டைக்கால்‌ அரவப்‌ பெருமாள்‌ ; ஆலால 
சுந்தரற்கா ஆடல்‌ மறந்தவர்‌ போல 


(14) 


விலங்கு றுந்திரு வீதிப்‌ பெருமாள்‌ ; 
தெய்வசிங்‌ காதனத்‌ தியாகப்‌ பெருமாள்‌ : 


என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. 


திருப்பெரு ந்துறையான்‌ வண்ணத்தில்‌ சிவபெருமான்‌ 

* கொழித்திடுங்‌ கதிர்வீசிய 

மழுப்பெரும்‌ படையார்‌ ' எனவும்‌, 

 பொருதிரைத்‌ தடங்கட லிடத்துறங்கிய 

திடத்தொடுங்‌ கொலையே றுடையார்‌ ' எனவும்‌, 

* சதுர்மறைப்‌ பெரும்‌ பரியோடு அதிர்‌ 

தரிப்‌ பெரும்‌ படையார்‌ ' -- எனவும்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறார்‌. ரகுநாத நாயக்கர்‌ வண்ணத்தில்‌ மேற்கூறிய 
செய்திகளோடு, சிவபெருமான்‌ - பத்திரத்தன்‌ விசித்திரன்‌ 
என்ற அடியவர்க்கு அருளியவர்‌, இராமபிரானுடைய தோஷம்‌ 
தவிர்த்தவர்‌ ஆகிய செய்திகள்‌ 

பத்தி ரத்தன்‌ விசித்திரன்‌ என்னப்‌ 

பத்திரர்‌ அருச்சனை புரிதாளினர்‌ ; வளர்‌ 

காசிநகர்க்‌ கதிகம்‌ சேதுத்‌ தலமெனும்‌ 

தலத்தின்‌ கண்ணே நித்தலும்‌ உறைவோர்‌ ; 

மேன்மைக்கண்‌ மடக்கொடி மிக்க பருவதவர்த்‌ 

தனிதவக்‌ கனியுத்‌ தமியுடன்‌ வாழ்பவர்‌ ; 

இராமநா யகரை உற்ற தோஷம்‌ 

ஆயது முழுதுங்‌ கெடவே அருளினோர்‌ : 
என்று விளக்கப்பட்டுள்ளன. 


சொக்கநாத சுவாமி வண்ணத்தில்‌ காணப்படும்‌ 
சிவபெருமான்‌ பற்றிய வருணனை சந்த இன்பம்‌ மிக்கது. 

கரட மதகரி உரிவை உடையவர்‌, 

கயிலை மலைநிகர்‌ தவள விடையினர்‌, 

கற்றை வார்சடை அத்த ரானவர்‌, 

கப்பு வேல்செறி முத்தர்‌, பூரணர்‌, 

மருவும்‌ இரசத சபையுள்‌ மதிகுல 

வழுதி மகிழ்தர நடனம்‌ இடுபவர்‌, 

மட்டு லாவுறு கடுக்கை தாதகி 


மத்தம்‌ ஆறிவை வைத்த வேணியர்‌, 
கனக வரையினர்‌, பனக அரையினர்‌, 
கமழும்‌ அறுகினர்‌, கதழும்‌ மறியினர்‌, 
கற்பம்‌ நீடறு பத்து காலெனும்‌ 
கலைக்கு நாயகச்‌ சொக்க நாயகர்‌ : 


என்‌ ற பகுதியை நோக்குக. 


தஞ்சை நாயகன்‌ வண்ணத்தில்‌ காணப்படும்‌ சிவபெரு 
மான்‌ வருணனையும்‌ சால அழகிது. 

அனங்கன்‌ மேல்விழி நோக்கு கின்றவர்‌, 

பனக பூஷணர்‌, கூத்து கந்தவர்‌, 

கங்கை தாதகி திங்கள்‌ கூவிளை 

கொன்றை வார்சடை. யார்‌,நெ டுங்கட 

கரியின்‌ மீதுரி போர்த்த சங்கரர்‌ 

நடன மாயடி தூக்கு கின்றவர்‌, 

துங்க மான்மழு அங்கை மீதினில்‌ 

விளங்கும்‌ சூல கபால கங்கணர்‌, 

அரிசு ராதிபர்‌ போற்ற வுந்திரு 

மணவை மாநகர்‌ வீற்றி ருந்தவர்‌, 

தங்கை யோர்திரு ஈங்கை நாயகி 

பங்கனார்‌ சிவ ராம லிங்கனார்‌ --என்பது அப்பகு நி. 


சிவபெருமானைப்பற்றிய அரிய வருணனைகள்‌ அமைந்‌ 
திருப்பது போலவே, பார்வதியைப்பற்றிய அரிய வருணனை 
களும்‌ உள, அவற்றுள்‌ சிலவற்றை நோக்குவாம்‌. 

இராமநாத சுவாமி வண்ணத்தில்‌, பார்வதி- 

பகவதி, நித்யகல்‌ யாணி, சங்கரி, 

வயிரவி, உக்ரமா காளி, அந்தரி 

உலகு கிடுகிடென மயிடன்திரு முடியினிடை. 

நடமிடுங்‌ கவுரி நாக பூஷணி, 

சரஸ்வதி இலக்குமி தேவி கும்பிடு 

இருசர ணத்தி, எறிசூலி, சண்டகி, 

பதறி அலகைசில கதற ஏனை 

உலகில்‌ உதறி எறியும்‌ ஒருபெரும்‌ 

பூத வாகனி, பருவத வர்த்தனி, 


(18) 


ஆதி சுந்தரி, அனுபவி, உத்தமி, 
மாக கங்கணி அருண வெயிலொழுகு 
தருண வடிவழகி, கருணைத்‌ திருஉருவி : 
என்று ப சிறப்புப்‌ பெயர்களால்‌ புகழப்படுகிறான்‌ சந்திரமதி 
வண்ணத்தில்‌ பார்வதி எல்லாமாய்‌ இருக்கும்‌ செய்தியும்‌; 
எல்லாருக்கும்‌ அருள்‌ செய்யும திறனும்‌, 
பகிரண்ட நவகண்ட புவனள்களும்‌ அனைத்தூழி 
கருப்பமும்‌ அருக்காதி முச்சுடருமெண்‌ டிசைதாமும்‌ 
எண்‌ பணியும்‌ எண்குயடும்‌ எட்டாத பொற்குவடு 
தெட்டாழி வட்டமும்‌ ஒரைத்‌ தினையும்‌ 
முயன்‌ றனர்‌ அறித்தனவும்‌ எத்தேவர்‌ முத்தொழிலும்‌ 
முத்தேவர்‌ கற்பிதமும்‌ யயவையு மாகியுறைவாள; 
அமரர்‌ பணிதிரி யம்பிகை, சவுந்தரி, 
அருட்பால்‌ ஈபவள்‌, பொருட்பால்‌ அளிப்பவள்‌, 
புரத்தரி, சுமங்கலி, பசுங்கொடி முடிப்பவள்‌, 
நினைத்தது முடிப்பவள்‌, மலைக்குமரி, சுத்தரி, 
மதங்கி, சிவசங்கரி, அனந்தசய அத்தாய்‌, 
கச்சியில்‌ கச்சாலை உத்தமி :-- என்ற தொடர்களில்‌ 


விவரிக்கப்பட்டுள்‌ ளன. 


திருப்பெருத்‌ துறையான வண்ணத்தில்‌ கப்படும்‌ 
கலியர்‌ கூற்றில்‌ அவர்களால்‌ பூசனை செய்யப்படும்‌ 2: வி, 

அருள்பெ ரும்பரி பூரணி, உருத்திடும்‌ 

சிங்காரணி, அறந்தி, குங்கும நிறத்தி, 

சங்கரி, அருன்பெ ருங்கிரு பாலினி, 

மாலினி, வரைபெ றுங்கரு ணாகரி, 

திசை பெறும்குண சாகரி ; 

வரதிட்‌ டத்தரி, குத்தி, சுந்தரி, 

வணக்க ருங்கலை மதங்கனி, யோகினி, 

அரிக்கு உகந்த சகோதரி, 

அருந்துய ரத்தடு போதரி, 

திரிதய த்தி, கிஞ்சுக வனத்தி ; 

பஞ்சமி, அளித்த டங்கண்‌ மயேசுவர 

ஈசுவரி, அயிராமி--என்று தோத்திரம்‌ செய்யப்‌ 
படுகிறாள்‌. 


(13 


சொக்கநாத சுவாமி வண்ணத்தின்‌ தொடக்கத்தில்‌ 
காணப்படும்‌ பார்வதி தோத்திரம்‌ சந்த இன்பம்‌ மிக்கது 
கருதும்‌ அடியவர்‌ துயரது கெடவரு 
கமலை, பரிபுர சரணி, கரியவள்‌, 
கச்சு லாமுலை பச்சை நாரணி, 
கற்ற நாவலர்‌ சொற்ற பூரணி, 
உரக கணபணம்‌ தெளிய மணிமுடி 
உதவு மயில்மிசை மருவு குகனையும்‌, 
ஒற்றை யானை மருப்பி னானையும்‌, 
உற்ற மகிழ்வொடு பெற்ற தாயகி, 
கவுரி, திரிபுரை, கன்னி உமையவள்‌, 
கமல மலர்மகள்‌ பரவு மலைமகள்‌, 
கற்ப காடவி உற்ற வாகனர்‌ 
கருத்துள்‌ மேவுறு கயற்கண்‌ நாயகி, 
விமல பதமலர்க்‌ கமலம்‌ தினைகுவாம்‌ : 
என்பது அப்பகுதி. 
சொக்கநாத சுவாமி வண்ணத்தில்‌ களியர்கள்‌ தேவியை, 
அரிவை, திரிபுரை, வயிரி, பயிரவி 
அமலை, சயமகள்‌, குமரி, பகவதி, 
அத்திர லோசனி, துர்க்கை, யாமனை 
பத்திர காளி :--எனப்‌ போற்றுகின்‌ றனர்‌. 
வராககிரிச்‌ சின்னையன்‌ வண்ணத்தில்‌ தேவி, 
அகளத்தி, சகளத்தி, கவசக்தி, சமயத்தி, 
வல்லபி, ஆயி, சதானந்தி; மாயி, 
கலாதந்த்ரி, மாலினி, மாதங்கி, சூலிகபாலி, 
என்று குதிப்பிடப்படுகிறாள்‌. 
இனி, அம்பிகை பாலனாகிய முருகப்பெருமான்‌ பற்றிய 
செய்திகளை நோக்குவோம்‌. 
செவ்வேளுக்குப்‌ பச்சை நிறத்தை இணைத்துச்‌ சுவைக்க 
விரும்புகிறார்‌ செண்டலங்கார வண்ணத்து ஆசிரியர்‌; 
பச்சைமால்‌ மருகா, பச்சைமான்‌ மதலாய்‌ 
பச்சை மா மயில்‌ வரும்‌ வீரர, 
பச்சை மால்‌ வரையின்‌ வள்ளி பங்காளா, 
பச்சை வேள்‌ தனக்கு மைத்துனனே -- என்று 
முருகப்‌ பெருமானை விளிக்கிறார்‌. 
2 


f ௪) 


முருகப்பெருமான்‌ உகத்தருளியுள்ள திருத்தலங்களின்‌ 
பட்டியல்‌ 

ஏரகம்‌, பழநி, வேங்கூ ரொடு, கச்சி 

எண்கண்‌, மாயூரம்‌, ஐயாறும்‌ 

இடைமரு தூரும்‌, திருப்‌ பரங்‌ குன்றம்‌, 

எட்டியனூர்‌ திருத்தணியும்‌ 

பாரகம்‌ புகழும்‌ செந்தில்‌, வேதவனம்‌ 

பராவு செங்‌ மகோட்டிலும்‌, மேவி --என்ற பாடற்‌ 
பகுதியில்‌ உள்ளது. 

முருகனுடைய அிரு நாமங்கள்‌ பல 

கந்தனே, முருகா, கடம்பனே, குமரா, 

கச்சிள முலைக்குற வள்ளி 

கணவனே, பழதிக்‌ கடவுளே ஏசகம்‌, 

கதிர்காமம்‌ வாழ நின்றவனே, 

செத்தனே, செந்திற்‌ கிறைவனே, வேளூர்‌ 

செழிக்க வந்தருள்‌ வேளே, 

அய்யனே, மயூர முத்தையா -- என்ற பகுதியில்‌ 
காணப்படுகின்றன. 

சரவண பவனே, குரவணி புயனே 

தண்டையார்‌ சரண பங்கயனே, 

சண்முகத்‌ தவனே, ஞான தேசிகனே 

சங்கரன்‌ உகந்தருள்‌ மகனே 

மருவு தெய்வானைப்‌ பிராண தாயகனே 

வள்ளி பங்காளனே குகனே? என்றும்‌ முருகப்‌ 
பெருமான்‌ விளிக்கப்‌ பெறுகிறான்‌. அவன்‌ அமரர்‌ தாயகன்‌, 
குரிசில்‌, அருணகிரி தமிழுகந்த கொண்டல்‌, மண்டலீசுவரள்‌, 
எம்பிரான்‌ வேளூர்‌ வைத்தியநாதன்‌ ஈன்றருள்‌ மதலை, 
முத்து வேலவன்‌ என்றும்‌ சிறப்பிக்கப்படுகிறான்‌ . 

வராககிரிச்‌ சின்னையன்‌ வண்ணத்தில்‌ முருகப்‌ பெருமான்‌ 
சூரனை அழித்து அமரரைக்‌ காத்த திற: யேசப்படுகிறது. 

கபாலிமகனை, பன்னிருகைச்‌ சண்முகனை 

சரவணத்துள்‌ மணியை, 
பணிவதற்கு வைப்பான தேவை, 


(19) 


வானவர்‌ மேல்வத்த தானவர்‌ போர்குறுக 
மாயவடி வாய்நின்ற சூரனும்மாள 

அயிலைப்‌ புறமெடுத்துப்‌ பாலைத்‌ தனிநடத்தி 
அமரர்க்கு உயிரளித்த கருத்தாவை, ஓதும்‌ 
ஆரண சாரங்கள்‌, ஆகம சாரங்கள்‌, 
பூரணமா நின்ற சரவணவேளை, 

விசால சிவகிரி யானை '--என்று அப்பகுதி குறிப்‌ 

பிடுகிறது. 


செண்டலங்காரன்‌ தன்னுடைய உடற்‌ பிணிகனெல்லாம்‌ 
கீங்கி நூறுவயது வாழ்வதற்கு முருகப்பெருமான்‌ திருவருள்‌ 
முன்னிற்கவேண்டும்‌ என்று கவி பலபடியாகத்‌ துதிக்கும்‌ 
பாடல்கள்‌ பல 


திருமாலின்‌ சிறப்பும்‌ வண்ணங்கள்‌ பலவற்தில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது திருமால்‌ காலிங்கன்‌ மீது தடம்புரிபவர்‌, சர்ப்ப 
சயனர்‌, வேணுகானம்‌ செய்பவர்‌ பிரமனைத்‌ தோற்றிய 
உந்தியர்‌, பாண்டவர்க்குத்‌ தூதுசென்‌ றவர்‌, கருடக்‌ கொடி 
யினர்‌, கவுத்துவம்‌ அணித்த மார்பினர்‌ ஆகிய செய்திகள்‌ 
வங்கடேசுவர வண்ணத்தில்‌, 
பாந்தனின்‌ மேல்‌ நடம்புரி பாதசக்கிரப்‌ 
பரமனாய்ப்‌ பணாமுடி தாக மெத்தை 
மீதில்‌ உறங்கு மாதவர்‌ ; பசுநிறை 
சாய்ந்து பின்னே தொடர்ந்திடு ருசிகொண்ட 
வேணு ஓது கின்றவர்‌ ; . நான்முகப்‌ 
பிரமா வுடனே முனைத்த தாமரை 
தாபி வட்டமீ தலமந்த காரணம்‌ ; தாரணம்‌ ; 
சுகுமாரர்‌ ; அந்தரர்‌ அமுதானவர்‌ ; 
பாண்டவர்‌ தூதுசென்‌ றவர்‌ ; கொடிஏய்‌- 
வதான பறவையர்‌ ; வீசுகவுத்துவ 
மாமணி தங்கும்‌ மார்பினர்‌ ; கோபாலர்‌ 
அடிபரவும்‌ நதெடியமால்‌-—என்ற அடிகளில்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன. 


(20 ; 


வெள்ளைச்‌ செட்டியார்‌ வண்ணத்தில்‌ திருமால்‌ தேவ 
தேவராய்‌ அறிதுயில்‌ நீங்கி அடியவர்க்கு எளியராய்‌ அழகே 
வடிவெடுத்தவராய்‌ இலங்கும்‌ செய்‌ -! 
வென்றிசேர்‌ பதும மலர்க்குள்‌ 
போதனும்‌ உயர்‌ முக்‌ கணானுடன்‌ 
அமரர்க்கு தாதனும்‌ தெடுவானோரும்‌ 
பொன்வரை மீதேறி நின்று : 
மறைவேறே வகுத்தும்‌ நேச உள்ளத்‌ 
தக்கபோதில்‌ ஒப்பில்‌ ஆ தரத்தின்‌ 
வருகின்ற அப்பனே கிருபை அகத்தனே 
அலைகட லுக்குளே விழிதுயில்‌ 
சீரான செங்கமல மாதரால்‌ 
உறங்குகின்ற பராபரர்‌ ; வேணும்பொழுது 
துயிலற்‌ கொத்து நீடும்‌ சமாதியழித்து 
மேல்வருபவர்‌ ; வையத்துக்‌ காரணர்‌ 
அடியவர்க்குத்‌ தாம்‌எளியவர்‌, சீராகநிவத்த 
கோபாலர்‌ மென்பதும பாதார விந்தம்‌ ; 
உடலம்‌ குவளைப்புட்ப மாலையோ 
மலர்கள்‌ சிந்தி மருவிய செவ்வேள்‌ 
மிக்க தாகிய ரட்சாதிகன்‌ உலகு 
புகல்‌ ஓதத்‌ தூநெடு வண்ணனே 
என்ற அடிகளில்‌ புகலப்படுகின்‌ றது. 
இசாமாவதார சிறப்பு இராமநாதசுவாமி வண்ணத்தில்‌, 
வனச மலர்ப்பொலி சீதை என்றொரு 
திருமகனைக்‌ கொடுபோய இலங்கையின்‌ 
அசுரன்‌ அவனுடைத்‌ தலைமகன்‌ நடுமகள்‌ 
இளையவ னொடுபல கோடிச்‌ சேனைகள்‌ 
முழுதும்‌ அறுத்தே எதிரிடு கும்பகன்‌ 
னனையும்‌ வதைத்து வீடணன்‌ தனியரசு 
நிறுவி யேயொரு சனகி சிறைவிட 
மகாசலதி தன்னை ஆதி நாளையில்‌ 
மலைகொண் டடைத்தருள்‌ சேதுபந்தன 
ரகுபதி மன்னன்‌ ஆணையின்‌ வணங்கிய -. என்ற 
பகுதியில்‌ சுட்டப்படுகிறது. 


(21) 


இராமலிங்கசுவாமி வண்ண. எனப்படு. ச௬ுநாதசுவாம்‌! 
வண்ணத்தில்‌, இராமனுடைய சிறப்பு 


எழிற்பால னாகமனு உதித்த தேவோ, 
தனி விண்டுத்‌ தேசகோ, 
தாடகையை உ.தைத்தே, 
தலவேள்வி முற்றி ஒருமாது 
கல்லது வாக்கி வில்லை முறித்து 
மலர்மாதை உயர்மணம்‌ மேவு இராமன்‌ 
வலக்கார்முகம்‌ தூணியுடன்‌ நகர்விடுத்து 
ஆறுகூடமது விராதனையும்‌ ஆழித்து 
ஊடு கானகத்து அரக்கி நாசி 
கரன்‌ மக்களொடு மானை 
வயிற்றில்‌ தலைகொன்‌ வானை 
மராஅ மரனொடு வாலியை மாளக்குலைத்து 
கடல்‌ அடைத்தே வீயார்‌ அணிமொய்‌ 
குலத்தோடும்‌ மாளமுடி அடுத்தோனும்‌ மேவ 
மற்றும்‌ உயர்‌ புட்‌ஃக 
விமானத்‌ தொடும்‌ தகர்புக்கு 
முடிசூடி வளர்‌ இராகவே சுவரன்‌ 

என்று குறிக்கப்பட்டுள்ள து. 


சீரங்கநூதர்‌ வண்ணம்‌ முழுவதும்‌ இராமனைப்‌ பரவு 
வதாய்‌ இராமாயணச்‌ சுருக்கமாக உள்ளது. 


வீரராகவ முதலியார்‌ வண்ணத்தில்‌ பேராற்றல்‌ பொருந்‌ 
திய இராவணனை அவன்‌ மரபோடு அதித்துத்‌ திருமால்‌ 
தேவருக்கு அருள்‌ செய்த திற்‌. 


ஆதி உருத்திரனார்‌ கயிலாச வெற்பை 
முன்னாள்‌ அடியோ டழித்த அசலபுயன்‌ 

வீர விக்கிரம ராவணே சரன்‌, 

வாரண; எட்டுடன்‌ பொரமருப்‌ பொடிய 
மணிநீல உச்சிரம்‌ மேலே அழுத்திய 

மார்பு தங்கிய சோரி ஆழெழ, 

ஆதவனுக்‌ கிணேயாம்‌ அபிஷேகம்‌ வைத்த 


(22) 


மகாமகு டாடவித்‌ திரன்தூளி படவே, 

சுரேசர்‌ அத்தனை பேரும்‌ பேறுற, 

வாளி தொட்ட சாப நெடுமால்‌ ; 
என்று சுட்டப்பட்டுள்ளது. 


செண்டலங்காரர்‌ வண்ணத்தில்‌ திகுமால்‌ நரசிங்கமாய்‌ 
இரணியனை அழித்ததிறம்‌, கோவர்த்தன கிரியைக்‌ குடை 
யாகக்‌ கவிழ்த்ததிறம்‌ ஆகியவை விரித்துக்‌ கூறப்பட்டுள்ளன . 

சகத்ரட்சகன்‌ என்ற கருணைக்‌ கடலே, 

அநந்த சயனத்திடை விளங்கும்‌ சக்ரபாணி, 

திண்டிறலால்‌ நரசிங்கமாய்‌ இயையும்‌ படியே 

வான்முட்டி நிமிரும்‌ பெருந்தூணில்‌ உதித்துடனே 

முத்துமுர ணுற்ற்‌ இரணியன்‌ தன்னுடைய 

மணிதற்‌ குடலைப்‌ பிடுங்கியே மிகு 

ரத்த பான முடன்பசி யாறிய 

செங்கண்‌ மாதவன்‌ செங்கனி லாயினன்‌, 

அம்பிகை சோதரன்‌, அங்கசன்‌ தாதை, 

சிகரக்‌ கிரியினைக்‌ கனத்த மழையில்‌ 

கவிகை போன்று சுரபிக்கிடர்‌ துறந்த 

ஒருகைச்‌ சகாயர்‌, சிந்துர நேசர்‌, 

முகுத்தர்‌ முராரி, இராசையில்‌ எம்பெருமான்‌ ; 
_—என்ற பகுதியை நோக்குக. 


வேளாண்‌ சூடிச்‌ சிறப்பு 


சூளாமணி வண்ணம்‌, வீரராகவ முதலியார்‌ வண்ணம்‌ 
ஆகியவற்றில்‌ வேளாண்‌ குடிச்‌ சிறப்பு விளக்கப்பட்டுள்ள து. 


பழையனூர்‌ நீலி என்ற பேயினால்‌ பெண்ணுருவில்‌ 
தொடரப்பட்டுத்‌ திருவாலங்‌ காடுவத்த செட்டியை அவ்வூர்த்‌ 
தலைமக்களாகிய வேளாளர்‌ எழுபதின்மர்‌ அப்பெண்ணோடு 
இயைவித்து அவளால்‌ அவன்‌ உயிருக்கு ஏதம்‌ நிகழ்ந்தால்‌ 
தாமும்‌ தீக்குவித்து உயிர்நீப்பாராக உறுதிகூறிப்‌ பின்‌ 
அவளால்‌ அவ்வணிகன்‌ இறக்கவே, சொல்லிய சொல்‌ மாறாது 
அவ்வெழுபதின்மரும்‌ உயிர்நீத்து அழியாப்புகழ்‌ அளித்த 
குலம்‌ வேளாண்குலமே. கன்னியொருத்தி இறைவன்‌ 


{RY 


சந்நிதிமுன்‌ தலைவன்‌ ஒருவனை மணந்தாளாக, அச்செய்‌ 
தியை அறியாத ஊரவர்‌ பின்‌ அவள்‌ கருவுற்ற ஞான்று 
அவளை இழித்துப்‌ பேசினாராகத்‌ தன்‌ தூய்மையைத்‌ தெய்வத்‌ 
திறங்காட்டி மெய்ப்பித்த அந்நல்லாள்‌ பிறந்ததும்‌ வேளாண்‌ 
குலமே, தமக்கு உண்ண உணவில்லாத நிலையிலும்‌, மாரிக்‌ 
காலத்து இரவிடைவந்‌ட விருந்தினரை உண்பித்தற்கு 
இருளிடைச்‌ சென்று மழைநீரால்‌ ஒதுங்கிய நென்முளைகளை 
வாரிவத்து பக்குவம்‌ செய்வித்து உணவு அருந்துவதற்கு 
ஆவன செய்த இளையான்‌ குடிமாறனாரைப்‌ பயந்ததும்‌ அந்த 
வேளாண்குலமே. வந்த புலவர்‌ மனம்‌ மகிழுமாறு அவருக்குப்‌ 
பரிசில்‌ நல்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல்‌ உயிர்‌ தாங்கி 
இருப்பதனினும்‌ உயிரை நீ. தலே மேலானது என்று உட்‌ 
கொண்டு கொடிய நாகம்‌ வாழ்ந்த புற்றிலே கையைவிட்ட. 
அளவிலே அந்த நாகம்‌ நல்கிய உயரிய மணியைப்பெற்றுப்‌ 
புலவருக்குப்‌ பரிசில்‌ அளித்த காளத்திவள்ளல்‌ தோன்றிய 
குலமும்‌ வேளாண்குலமேயாம்‌--என்ற செய்திகள்‌ 

* காடுதப்பிவந்த, பாவிச்செட்டி தன்பின்‌ நீலி 

கூடி வந்து மார்பினைப்‌ பிளந்துவிட்ட 

பழியைக்‌ கழுவுதற்‌ கெழுபது உத்தமர்‌ 

நெருப்பினில்‌ முழுகியே இசைப உடைத்தும்‌, 

ஒருபத்து மாதமான கர்ப்பசங்கை நங்கை 

மாது களங்கம்‌ பறித்துப்‌ 

பால்கொதித்‌ தெழுந்த சோறிடத்‌ துணித்தும்‌, 

வயல்‌ தெற்பெற முளைத்த முளையிற்‌ 

சிலதிரட்டி அமுதளித்‌ துபசரித்தும்‌, 

வளர்‌ புற்றிலே கைகாண வைக்க 

வஞ்ச வாளெயிற்று தஞ்சு சீறியெழு 

சிறந்த காளமா தாகமிந்த வையகத்தை 

விலைபெற்ற நவரத்தமணி 

கைக்குளிட முற்றும்‌, உரைபெற்ற மரபு '--எனவும்‌, 

(ஆழி உடைத்தது போல மழைகூர 

நெட்டிருள்வாய்‌ முளைவாரி வித்தகனார்‌ 

தமக்கருள்‌ படைத்த மெய்ஞ்ஞான பூஷணன்‌ £ 
எனவும்‌ வரும்‌ பகுதிகளைக்‌ காண்க, 


ர 24) 


* நதிகுலேசன்‌ கமலை நராதிபன்‌ ' எனவும்‌, 
நதிகுலன்‌ தஞ்சை நாயகன்‌ '-— எனவும்‌, 
கங்கைகுல மீதிலிசை தாட்டுகின்ற வாரிதி 

எனவும்‌ வேளாண்‌ குலத்தவர்‌ கங்கைக்‌ குலத்தவர்‌ எனச்‌ 
சிறப்பிக்கப்படு தலையும்‌ நோக்குக. 


இனி, தாட்டுவளன்‌, நகரவளன்‌ பற்றி இவ்வண்ணங்‌ 
கள்‌ கூறுவனவற்றில்‌ சிலவற்றை நோக்குவோம்‌. 


காரியக்குள ந்தை என்ற ஊரிலே கயல்மீன்கள்‌ குவளை 
மலர்ந்த வாவிஈள்‌, பள்ளங்கள்‌, அவற்றில்‌ குளிக்கும்‌ மகளிர்‌ 
தம்மயிர்முடி, குளத்தின்‌ நீரோடுகால்‌, சிறுசுனை, வயல்கள்‌ 
ஆகிய இவற்றில்‌ குதித்து ஓங்கிப்‌ பாளையில்‌ செறிந்த 
தென்னங்‌ குலைகள்‌, வாழை. கரும்பு இவற்றைத்தாக்கி நீரில்‌ 
களையாக ஓடிவருவனவற்றில்‌ புகுந்து மடையிலும்‌ அயற்‌ 
புறமும்‌ தத்திக்குதிக்கும்‌ என்ற கற்பனை சுனவைமிக்கது;: 
இத்தகைய கற்பனைகள்‌ பல பிற்காலப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
முதலிய பிரபந்தங்களில்‌ காணப்படுவனவாகும்‌. 

“காவி மொட்டலர்ந்த கால்வழிக்‌ குரம்பின்‌ 

வாவியில்‌, பர ந்தகேணியில்‌, கணமாதர்‌ 

ஓதியில்‌, மீதுஅகிற்‌ குடைகுளத்தின்‌ 

வழியில்‌, சிறு சுனைக்குள்‌, வயலில்‌, 

கயல்குதித்து முறிபடு நாளி 

கேரக்‌ குரும்பைப்‌ பாளையில்‌, ததைந்த 

தாழையில்‌, சுகத்த வாழையில்‌, கரும்பில்‌, 

உடைபட்ட புனலிட்ட களைதத்தி 

மடைதத்தி அயல்தத்தி உயர்தத்தி வீசு 

காரியக்‌ குளத்தை ஊரினில்‌ '--என்ற சடையப்பன்‌ 
வண்ணப்‌ பகுதியை நோக்குக. 


காஞ்சிமாதகர வனப்பு வெள்ளைச்‌ செட்டியார்‌ வண்‌ 
ணத்தில்‌ கீழ்க்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ள து. 

*கற்ப காடவியை நிகர்த்த சோலையும்‌ 

தறை கொட்டு தாமரைமலர்‌ மொய்த்த 


(35) 


வாவியும்‌, நிறைபூவான செங்கழுநீர்‌ 

ஓடையும்‌, தரளம்‌ வீறுறு மென்கழையும்‌, 

பெல்லியின பொற்காவும்‌ வட்டநிழ லளாவிய 

எட்டுவான்‌ உயரமும்‌ எட்டும்‌ 

கோபுரமும்‌, மதில்‌ பிரகாரமும்‌. 

தல்வானோர்‌ பெரும்பதியை 

நேர்க்கும்‌ என்று உலகுளோர்‌ நாளும்‌ 

வந்துரைகள்‌ செய்யத்‌ தக்கதான 

கச்சி நீடளகை நகர்‌ஃகுள்‌ வாழ்வோன்‌ '--என்ற 
இப்பகு தியில்‌ காஞ்சி நகரச்‌ சுற்றிச்‌ சோலைகளும்‌, மலர்‌ 
வாவிகளும்‌, கரும்பு வயல்களும்‌ அமைந்து விளங்கிய 
திறனும்‌, “ஈரில்‌ கெல்லிமரச்‌ சோலைகளும்‌, தேவர்‌ தம்‌ 
தலைநசரை திகர்க்கும்‌ எ ஈறு கூறும்‌ அளவிலமைந்த கோபுர 
மும்‌ பிராகாரமும்‌ ரொண்ட திருக்கோயில்‌ முதலிய கட்டிடங்‌ 
களும்‌ ிளங்கிய செய்தியும்‌ விவரிக்‌ஈப்பட்டுள்ளன. 


சாத்தனூரில்‌, சங்கினங்கள்‌ வாழைமதுச்‌ சேறு நிரம்பிய 
வயலிலே இருத்தகாலை, பழங்கள்‌ முதிர்ந்து வயலில்‌ 
உதிர்ந்த காரணத்தால்‌ அவை வருத்தி மணல்‌ மேட்டினை 
எய்தி, அடுத்திருந்த தாமரையை அடைந்து அதன்கண்‌ 
முத்தினை ஈனவே ஈன்றணிமையுடைய பெடைச்‌ சங்கங்‌ 
களை நீங்கும்‌ மனமின்றி ஆண்சங்கங்கள்‌ அவற்றுடன்‌ 
துயில்கொண்டன என்ற செய்தி சூளாமணி வண்‌ த்தில்‌ 
சுட்டப்பட்டுள்ள து. 
* தாற்றிலே வாழைமது ஆற்றிலே 
பாளையுதிர்‌ சேற்றிலே சேர்‌, 
சேயகல்‌ வயலி னருகே நந்து கருவின்‌ 
பழ முதிர்ந்து உளைய தொத்து அயலின்‌ 
தந்தினம்‌ அனந்தரம்‌ கலைத்து 
மணல்சூழ்‌ மேட்டிலே எற்றி 
அயல்‌ கொடி சூழ்‌ அலரேட்டிலேயேறி 
அரவிந்த முகமேல்‌ தாளம்‌ 
சொரிநந்து தன்பெடை மென்மேல்‌ 
போகாது இடைகொண்டு துயில்கூர்‌ சாத்தனூர்‌ * 
என்ற பகுதியை நோக்குக, 


96) 


செண்டலங்காரர்‌ வண்ணத்தில்‌ - இராசைமாநகரில்‌ 
பசுவும்‌ புலியும்‌ பகையொழிந்து ஒரே துறையில்‌ தீர்பருகும்‌ 
இநர்த்தியைக்‌ காணலாம்‌. மகளிர்‌ சாயலுக்கு ஒப்பான 
ஆண்மயில்‌ அவர்களைப்போல்‌ தான்‌ நடை கற்க இயலாது 
இரங்கி நிற்கும்‌ காட்சியும்‌ காணப்படும்‌ ; காவிரியில்‌ பெண்‌ 
கள்‌ நீராடும்போது அவர்கள்‌ கண்களுக்கும்‌ கெண்டை 
மீனுக்கும்‌ வாளை மீனுக்கும்‌ வேற்றுமை காண இயலாது 
காண்போர்‌ மருளுவர்‌ ; குளங்களைச்‌ சுற்றிலும்‌ வளவயல்‌ 
களைக்‌ காணலாம்‌ ; குளக்கரைகளில்‌ உள்ள சண்பக மரங்‌ 
களில்‌ புதுமலர்கள்‌ பல நாடோறும்‌ தோன்றவே வண்டுகள்‌ 
அவற்றில்‌ மொய்த்து நறுமணத்தை எங்கும்‌ பரப்பும்‌ என்ற 
செய்திகளை 
்‌ அருகே புலிகள்‌ கணடும்‌ சுரபிக்கணம்‌ 
ஓரண்டை யதனில்‌ புனல்நு கர்ந்து 
பகைசற்‌ நிலாமல்‌ வங்கண மாகவும்‌, 
மிகும்‌ பொது மாதர்‌ நடந்திடு நடையைக்‌ 
கண்டுடன்‌ தோகையது கற்றிட இரங்கவும்‌, 
மடுவிற்‌ கலைகளைந்து முழுகிக்‌ குலவும்‌ 
பெண்கள்‌ விழியுற்று வாளையங்கிதால்‌ 
இருகெண்டை யிதாலெனவுஞ்‌ சுழல்‌ காவிரி, 
பொன்பொழிந்‌ தேறும்‌ வயல்கள்‌ சுற்றிய 
தடங்கள்‌ மிசையின்‌ புதிய சண்பகம்‌ 
வய்த்தரு வினங்கள்‌ மொய்த்து வீசும்‌ 
வண்‌ துவாரபதி ' - என்று செண்டலங்காரர்‌ 
வண்ணம்‌ குறித்தலை நோக்குக, 
இவ்வண்ணங்களின்‌ பாட்டுடைத்‌ தலைவராக அமைந்த 
மக்கள்‌ பெரும்பாலும்‌ வேளாண்‌ குலத்தினரே. அவர்கள்‌ 
உழவுத்தொழிலால்‌ நாட்டைப்‌ பாதுகாத்துவந்த செய்தி 
*ேதரூரூம்‌ சகராசர்‌ செங்கோ 
உழுக்கோலின்‌ செயலால்‌ காக்கும்‌ '-என்‌ற தொட 
ரால்‌ அறியலாம்‌ அவர்கள்‌ 


தேனார்‌ மொழியும்‌ க.பசார வாக்கும்‌ திகழறிவும்‌, நானா 
கலைவல்ல சீலமும்‌ உடையவராய்த்‌ தீட்டும்‌ தமிழுக்கு ஒறு 


(27) 


கேனுவாகி தற்றென்‌ றமிழைப்‌ பாராட்டிவாழவே, அவர்களை 
உலகுக்கு நாயகராகவே புலவர்‌ பெருமக்கள்‌ மதிப்பாராயினர்‌. 
தஞ்சையில்‌ வாழ்ந்துவந்த வள்ளலாகிய இராமநாதன்‌, 

வஞ்சி நாயகம்‌, மொழிகள்‌ சர்க்கரை 

மதுர நாயகம்‌, மருநிறை 

வம்ச நாயகம்‌, முந்து சிந்தையில்‌ 

மையல்‌ நாயகம்‌, ரதியிலும்‌ 

மிஞ்சு நாயகம்‌ என்று பஞ்சணை 

மேவி மித்துரவு பேசிய 

விருது நாயகம்‌, சுரத நாயகம்‌, 

விந்தை நாயகம்‌, மாமறைச்‌ 

செஞ்சொல்‌ நாயகம்‌, வாணி தண்டமிழ்‌ 

சிறந்த நற்கமலை நாயகம்‌, 

தீன ரட்சைபுரி புழுக பூபன்‌அருள்‌ 

செல்வ நாயக யோகனே, 

தஞ்சை நாயக ராசன்‌ மெச்சவரு 

சொக்க தாயகன்‌, நிதம்புகழ்‌ 

தர்மநீடு புகழ்‌ ராமநாதன்‌ மகிழ்‌ 

தஞ்சை நாயக மகிபனே ' - என்று பாராட்டப்‌ 
படுவதை நோக்குக, 

ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌ அதுவல்லது 

ஊதியம்‌ இல்லை உயிர்க்கு--எனவும்‌, 

உரைப்பார்‌ உரைப்பவை எல்லாம்‌ இரப்பார்க்கொன்‌ 

நீவார்‌ மேல்நிற்கும்‌ புகழ்‌--எனவும்‌ 

தன்கு அதிந்த இப்‌ பெருநிலக்கிழவர்கள்‌ புலவர்‌ பாடும்‌ 
புகழுடையராய்‌ வாழ்வதையே வாழ்வாக நினைத்துப்‌ புலவரை 
ஆதரித்து அவர்தம்‌ பாமாலை சூடியவாற்றை நோக்குவோம்‌, 
சடையப்பன்‌ என்ற வள்ளல்‌, 

பாரி சுரவி முகில்போலவே, 

நீரலைத்தரங்க வாரியில்‌ துளைந்து 

பாகரைத்‌ துறந்து வேணுவைப்பிள ந்து 

விகடகரட மத்தகக்‌ கரியைப்‌ புலவருக்கு 

வரிசைபட அளிக்கும்‌ உலகத்தியாகி, 


38 ) 


யாதொருத்தர்‌ நம்பினோரை வைத்திருந்து 

ஆதரித்து வந்தவாறு செப்புமென்று 

மிடியைப்‌ பொடி படுத்து 

அதிகக்‌ கொடைகொடுத்த வள்ளல்‌ 
என்று போற்றப்படுகிறான்‌ , 


வெள்ளைச்‌ செட்டி என்ற வள்ளல, 

மெச்சு பாடல்கள்‌ சொல்லியே தர 

வைகும்‌ புலமையோர்‌ பாடல்‌ 

கொணடு, பணம்‌, மாடு, ஆடை, 

செம்‌ பொன்மணி அன்னம்‌ கொடுத்து 

வாரி இச்சை உதவும்‌ நடக்கையான்‌ நிலக்‌ 

கர்ப்பம்‌ நீடிய செல்வன்‌, ஒற்றைமால்வரை 

கடல்வானொடு திங்கள்‌, ரவி, பூ 

மாறினும்‌ பொய்யுரையான்‌, பெரிய 

செல்வத்தில்‌ குபேரன்‌ -- என்று சுட்டப்படுகிறான்‌. 
சூளாமணி என்ற வள்ளல்‌, 


அண்டினவர்‌ சஞ்சலம்‌ அழித்து அவர்‌ 

பெரும்‌ பொருள்‌ ; அருந்தவர்‌ உறும்‌ பொருள்‌ ; 

மிண்டர்‌ இடியேறு அனையான்‌ ; 

ஆதுலர்‌ சேமநிதி---என்று சிறப்பிக்கப்படுகிறான்‌. 
தஞ்சை நாயகம்‌ என்ற செண்டலங்கார வள்ளல்‌, 


ஐத்தருவும்‌, சொரிமுகிலும்‌, பாரியுங்‌, கா 
ரியுங்‌, குமணன்‌, வானவர்‌ தம்‌ 
சத்திரனும்‌, காமனும்‌, தேவேந்திரனும்‌, 
அகத்தியனும்‌ தருமன்‌ தானும்‌, 
புத்தியுங்‌் கன்‌ ன ஃ,ங்கூடிச்‌, செண்டலங்கா 
ரன்னெனவே பொருந்தி ஒன்றாய்த்‌ 
தென்‌ தமிழார்‌ மிடிதவிர்க்குந்‌ தியாகனிட 
மாய்வந்து செனித்தா ரன்றே 
என்று பூவைநிலை என்ற புறந்துறை--அமைத்துப்‌ பாடப்‌ 
பட்டிருத்தலை நோக்குக. 


(29) 


இத்தகைய வள்ளல்கள்‌ பல்லாண்டு வாழ்தல்‌ வேண்டும்‌ 
என்று புலவர்பெருமக்கள்‌ தம்‌ வழிபடு தெய்வங்களை மன 
முருகி வேண்டியனவாக அமைந்திருக்கும்‌ பாடல்களும்‌ பல 
வாகும்‌. ஒன்றிரண்டு நோக்குவோம்‌. 


செஞ்சிலைவே ளெங்கள்‌ தியாகன்‌ குமாரன்‌ செழுங்கமல 
வஞ்சியர்‌ மோகனன்‌ செண்டலங்காரனை யாழ்த்தியன்பு 
நெஞ்சினில்‌ எண்ணி மதுராபுரிக்கச்சி நெல்லை தில்லை 

எஞ்சியகாசி இராமேச்‌ சரத்திலும்‌ வேண்டுவமே-எனவும்‌, 


அய்யனே மயூர முத்தையா அடியேன்‌ 
செப்பு விண்ணப்பம்‌ ஒன்றுள தால்‌ 
பைந்தமிழ்‌ சுவைத்துதவு தியாகபூபதி செல்வ 
பாலனை வாழ்‌ சீவகனை 

பசித்தவர்க்‌ கன்னம்‌ பகிரவந்‌ தவனைப்‌ 
பரராசர்‌ கோளரியை 

உன்தனைக்‌ கனவிலும்‌ மறந்திடாதவளை 
உயர்புகழ்ச்‌ செண்டலங்‌ காரனை 

உடற்பிணி தவிர்த்து வயது நூறிருக்க 
உளத்தருன்‌ உகந்து காத்தருளே— எனவும்‌, 


மணவைப்‌ பதிவாழ்‌ ஈசனே ஞானதேசிகனே 

இதம்பெறு ராமநாத நாயகனே 

இயம்பும்‌ விண்ணப்பம்‌ ஒன்றுள தால்‌ 

திறம்பெறு புழுகன்‌' உதவு கஞ்சமலை 

சிறத்த தண்டாயுதன்‌ முந்து சகமகிழ்‌ 

ஆறுமுக மகிபாலன்‌ தியாக ராசன்‌ 

சகேசதரனை வரமிகு கங்காகுல 

வசிகரனை மாரனைத்‌ தஞ்சை நாயகனை 

வயது நூறிருக்கச்‌ செல்வமும்‌ தழைக்க 

மனமது மகிழ்ந்தே இனிதுகாத்‌ தருளே. 
எனவும்‌, வரும்‌ பகுதிகளை நோக்குக; 

இவ்வள்ளல்கள்‌ கற்றோசை ஆதரித்ததோடு அமை 
யாமல்‌ தாமும்‌ கல்வியில்‌ துறைபோயினாராகி விளங்கிய 
செய்தி 


(36) 


தெரிதமிழ்‌ ஆசுகவி வல்லபேரை 

இருபக்கமும்‌ இருத்தி மதுரச்சொல்‌ நூல்கள்‌ 
பலகூறச்‌ சொல்லி, அதில்‌ நற்பொருள்‌ பெறவே 
செப்பும்‌ உலாவைக்‌, கோவையை வளமடல்‌, 
தூதபாணிகளை உதவி, அன்பொடு 

இருத்தியது மட்டலாது, 

மறையோர்‌ செப்பிய திருஞானக்கலை 

வடநூல்‌ பலநூறு அகத்தே இசை 
தெரிமடமாதர்‌ நடன விதோத பரதத்துடன்‌ 
இலக்கணம்‌ உரைத்து, லோகத்திசையால்‌ 
முத்தமிழ்‌ தெளியத்‌ தெரிந்தே, பொருள்‌ 
திரளாகத்‌ தந்திடு தியாகக்‌ கருமுகில்‌ .. என்று 


சோழகன்‌ வண்ணம்‌ கூறுவது நோக்குக. 


இத்தகைய கொடைவள்ளல்கள்‌ வீரத்திலும்‌ சிறந்து 
விளங்கிய செய்தியையும்‌ இவ்‌ வண்ணங்கள்‌ வாயிலாக 
அறியலாம்‌. வீரமும்‌ ஈரமும்‌ ஒருசேர அமைந்த இவ்வள்ளல்‌ 
கள்‌ திருமாலின்‌ அவதாரமாகவே போற்றப்படுகின்‌ றனர்‌ 


பாலினும்‌ மென்சொல்‌ குயிலினு மென்மொழிப்‌ பாவை 
நல்லாள்‌ 
மேலினுங்காமச்‌ சரந்தைக்கு மேவட வேங்கடத்தும்‌ 
பாலினும்‌ வேலை நடுவிலும்‌ பாம்பிலும்‌ மாதிரத்தும்‌ 
கோலினும்‌ ஈண்டுயில்வாய்‌ அழகாபள்ளி கொண்டவனே 
என்ற செண்டலங்காரர்‌ வண்ணப்பாடலை தோக்குக. 


இவ்வள்ளல்களின்‌ வீரத்தைச்‌ சற்றுவிளங்கக்‌ காண்பாம்‌. 
வெள்ளைச்செட்டி தன்‌ வீரத்தால்‌ 
“தெருட்டத்‌ தேரா தரியலர்‌ காடேறவும்‌, 
கடல்கள்‌ மேலேறவும்‌, கணமலை மீதேறவும்‌, 
பொருது வெல்பவன்‌ '--எனவும்‌, 
சோழகன்‌ தன்‌ ஆண்மையால்‌, 
* அலையுடன்‌ ஆர்கடல்போல வெகுபடை கூட்டி, 


இடியொத்த குரல்சுட்டி வருதுட்ட 
அரசர்‌ திரளாகக்‌ குதிரைமேலே 


தத ௮ 


கட்டினசிலைவாள்‌ பட்டயம்‌ யானைக்கோடற, 
தடுவுடல்‌ மார்புகிழிபட, மூனைசிதறிஃ 

தலைதடிய, ஒருரத்தமாரி நதியோடக்‌, 

கழுகுகள்‌ ஆடக்‌. கொடி நடம்‌ஆட 

பிணமாடக்‌, களிகள்‌ சிலபலவாட, 

வயிரவிஆட, அலகைத்‌ திரன்களிப்ப, 
மாபத்திரகாளி திரிசூலத்துடன்‌ நடமாடத்‌, 

தசரத ராமற்‌ கிணையாகப்‌ போர்தனில்‌ 

வென்று மானிடவர்‌ பணிய மீள்வோன்‌ '--எனவும்‌, 


இராமநாதசுவாமி வண்ணத்தில்‌ கூறப்படும்‌ இரகுநாதன்‌, 
*மருதர்‌ துலுக்கர்‌ மராட்டர்‌ சிங்களர்‌ 

நிருதர்கள்‌ ஒட்டியர்‌ கருநடர்‌ கொங்கணர்‌ 
வடுகர்‌ குடகரொடு நெடிய 

மகுடமுடி, அருட்‌ பதயுகள 

ராசகேசரி எழுபது லஃச 

வீரர்‌ மண்டிய புகை இலகிய 

பிரமையால்‌ மயங்கி, அடையலர்‌ 

கொடிமதில்‌ இடிபட, நடனிய 

திரி சகத்தையும்‌ அழி ஆணையால்‌ 

ஒருவனாக வீர லக்குமி 

உதவி தங்கிய ரகுகுலபதி ' - எனவும்‌ போற்றப்‌ 

படுதலை நோக்குக. 


இனி, கட்குடியர்கள ர கிய சக்தி உபாசகர்கள்‌ ஊனும்‌ 
கள்ளும்‌ உகந்து அவற்றைப்‌ பக்குவம்‌ செய்யும்‌ முறைபற்றிப்‌ 
பலவாகக்‌ கூச்சலிட்டுப்‌ பேசும்‌ செய்திகள்‌ இரண்டு வண்ணங்‌ 
களில்‌ இடம்பெற்றுள்ளன. அவற்றுள்‌ ஒருசில நோக்கு 
வோம்‌; 


சந்திரமதி வண்ணத்தில்‌ 
அந்தணர்‌, முசுண்டையர்‌, காலையில்‌ முழுக்காடா 
பூதகர்கள்‌, கழுக்காணி மொட்டையர்கள்‌, கொண்ட. 


விரதம்‌ பிழையுறும்‌ கதிபெறும்‌ பிழையினில்‌, 
களிப்பில்‌ நடித்தே, முழக்கினிடு வாமி 


{ 32 


பூசை எளிதே'--கெ:ங்கண ரைக்‌ களைகு வம்‌, 
கொழுப்பாடு அவித்ததை எமக்கீரல்‌ சுட்டுவை, 
குறங்கதில்‌ நறுஞ்செஞ்‌ சதைஎ லும்பது 

தவிர உமக்கே, தலைக்கறி உமக்கே, 
கட்பானையே ஊறிய சாடி தனையே 
டெண்டிகளில்‌ மொண்டுகொடு; நிரம்பமதுவைப்புரி ; 
முக்கண்‌ அநுவரில்‌ தூப இட்டுவை ; 
கரணமற்றதோர்‌ சிவத்தியானம்‌ முத்திதருமே!-- 


என்று கூறும்‌ கட்குடியர்‌ கூற்றும்‌, சொக்கநாத சுவாமி 
வண்ணத்தில்‌, கட்குடியர்‌ கூறும்‌, 


* பத்திர காளியை மிக்கபூசனை செய்‌ 
மனையை மெழுகிடு; கதலி தனை நடு; 
மத்த யானை முகத்தர்‌ பரவவை ; 
அரிசி நல்லவல்‌ இலையி லேயிடு ; 
திரள முதுபடை கறிய முதுபடை; 
கறிகள்‌ பொறியல்கள்‌ சடுதியில்‌ சமை ; 
குருவி பொரி; கயல்‌ கழுவி அவ; 
கொக்கு நாலு விதத்திலே பொரி; 
குட்டி எழு துவட்டியே படை. ; 
மகிமை யுளஎலி அதனை உரி; பொரி: 
கொழுப்‌ பில்லாத உவட்டு மீனை 
எடுத்து வீசிக்‌ குளத்தி லேஎறி; 
குடுவை தனில்‌ மது ஒருவர்‌ நுகருவர்‌; 
திமில குமிலமும்‌ இடுவர்‌, பின்பு 
சூதிப்பர்‌, ஓடி இளைப்பர்‌, வீழ்வர்‌ ; 
குருக்கள்‌ மார்கள்‌ செவிட்டி லேயடி ; 
உருசி உள்ளகறி பதனம்‌, வெகுமனாம்‌, 
இருடி மகனொரு திருடன்‌, அவனிலும்‌ 
இளைய பயல்‌ வலுத்திருடன, மதுவெனில்‌ 
எச்சில்‌ வாருவர்‌, சுற்றும்‌ ஓடுவர்‌ !-- 
முதலிய கூற்றும்‌ முறுகிய நகை விளைப்பனவாம்‌. 


(98) 


பரத்தை யொருத்தியைக்‌ கூடிப்‌ பேரின்ப மடைந்த 
தலைவன்‌ தான்‌ பெற்ற இன்பம்‌ நினைக்குந்தொறும்‌ சுவை 
தருவதாகக்‌ கூறும்‌ பாடல்‌ சில நோக்குவாம்‌. 


“கொத்து லாவு குவனையந்‌ தாரினான்‌ 
குரிசிலான்‌ புழுகாச்சி தந்தருள்‌ 
நற்றுலாவு கமலை தராதிபன்‌ 

நளினமால்‌ தஞ்சை தாயகன்‌ வெற்பனார்‌ 
முத்து மாடிக்‌ கரதா டனங்களே 
முழங்கக்‌ கும்பமுலை யானைக்‌ கோடுகள்‌ 
தைத்து மார்பில்‌ அழுந்த அவர்செய்த 
சரசம்‌ எப்படித்‌ தானான்‌ மறப்பதே' 
“கனகன்‌ மேருவை நேர்கரு ணாகரன்‌ 
கமலைவாழ்‌ புழுகாச்சி சுதாகரன்‌ 

சகல கல்வி அறியும்‌ தயாபரன்‌ 

தஞ்சை நாயகன்‌ மால்வரைத்‌ தையலார்‌ 
நகம்‌ அழுத்த அணைத்துமுத்‌ தாடிய 
நயத்தி லே,சல ராசிக்கண்‌ டங்ஙனே 
சுக மெனக்கு மட்டோ உனக்கிலையோ 
சொல்லடா என்ற சொல்மற வாததே!--முதலியன. 


தலைவி வண்டினைத்‌ தலைவனிடம்‌ தூதுவிடும்‌ பாடலை 
தோக்குவோம்‌, 


சேவினில்‌ ஏறும்பிரான்‌ சடைத்‌ திங்களும்‌ 
தென்றலுற்தண்‌ 
மாவினில்‌ கூவும்‌ குயிலும்‌ குழலும்‌ வருத்தவென்னை 
நாவினில்‌ சொல்லும்‌ வசைக்கும்‌ தேர்த்தேனென்று 
நாண்‌ மலர்ப்பூங்‌ 
காவினில்‌ வண்டினங்காள்‌ சொல்லும்‌ செண்டலங்கார 
னுக்கே 


என்‌ ற இப்பாடலில்‌ தலைவி, தான்‌ திங்கள்‌, தென்‌ றல்‌, குயில்‌, 
குழல்‌, அன்னை கடுஞ்சொல்‌ என்பனவற்றால்‌ வருந்தும்‌ 
நிலையைத்‌ தலைவனுக்குத்‌ தூதனுப்பி அறிவிக்க பயன்‌ றமை 
சுட்டப்பட்டுள்ளது. 


8 


(24 } 


மக்கள்‌ பெரும்பாலும்‌ புலவமுக்குப்‌ பொருள்‌ கொடுக்கக்‌ 
கூசுவர்‌. ஆனால்‌ வேசையருக்கே தம்‌ பொருளை வாரி வழங்‌ 
குவர்‌ என்ற செய்தியை, 

தொடுக்கிக்‌ கொண்டு மிதியடிமேல்‌ நடப்பார்கள்‌, 

தமிழருக்‌ கருளத்‌ துணித்தால்‌ கையை 

நடுக்கிக்‌ கொண்டு கொடுப்பார்கள்‌; வேசியருக்கே 

கொடுக்கவே வைப்பார்‌ கண்டீர்‌--என்ற பாடற்பகுதி 
கட்டுகிறது. 

* செல்வத்துப்‌ பயனே ஈதல்‌ ' என்‌ நிருக்கும்‌ வள்ளல்கள்‌ 
நாட்டில்‌ சிலரே. இலவு காத்த கிளிபோலப்‌ பொருளைப்‌ 
பார்த்துக்கொண்டே. அதனை துகர்ந்து புகழ்பெறாமல்‌, இறப்‌ 
பார்‌ பலர்‌ என்று கூறும்‌ கவிஞர்‌, சந்தனம்‌ பூசிச்‌ சென்ற 
கயவன்‌ ஒருவன்பின்‌ கவிஞன்‌ ஒருவன்‌ செல்ல, (என்‌ 
சந்தன மணத்தைக்‌ களவாடவே என்பின்‌ வந்தாய்‌; அதற்‌ 
காக உன்னை தண்டிக்கப்போகிறேன்‌; தண்டனை வேண்டா 
என்றால்‌ என்னைக்‌ கும்பிட்டு மன்னிப்புக்கேட்டு ஓடிப்போ ; ' 
என்று கவிஞனிடம்‌ அவன்‌ கூறினான்‌ ; அத்தகையோரே 
நாட்டில்‌ பலர்‌” என்று கூறுகிறார்‌. 

* கலவையேர்‌ மணிப்புயத்தான்‌ செண்டலங்கார 
னைப்போல்‌ கற்றோர்க்‌ கீயார்‌ 
இலவையே கிளிகாத்த படியிருக்க 
வைப்பவருக்கு இசையுண்டாமோ 
கலவையேய்‌ கைவீஃச செஞ்சந்தனப்‌ 
பூச்சென்று சார்ல தென்பின்‌ 
குலவையே எனைக்கோறல்‌ நீ எனக்‌ 
கும்பிடெனும்‌ வம்பர்குணம்‌ கூறுங்காலே £-- 
என்பது அப்பாடல்‌. 

கவிஞர்தம்‌ வள்ளலாகிய செண்டலங்காரனுக்கு மன்‌ 
மதனையும்‌ சந்திரனையும்‌ உவமைகூற விரும்புகிறார்‌, ஆனால்‌ 
மன்மதனுக்கோ உருவமில்லை வள்ளலுக்கோ அழகிய வடிவ 
முண்டு. சத்திரன்‌ பகையாகிய சூரியனுக்குப்‌ புறங்காட்டி 
ஓடுபவன்‌. ஆனால்‌ வள்ளலோ புறங்காட்டுதலைக்‌ கனவிலும்‌ 
நினையான்‌. ஆதலின்‌ வள்ளலுக்க இவர்களை உவமிப்பது 
யசங்களம்‌ என்று திகைக்கிறா 


8 


'பாமனர்க்குத்‌ தருங்குரிசில்‌ செண்டலங்கா 
ரப்பெருமாள்‌ பசந்து ழாய்ப்பூந்‌ 
தாமனுக்கு நிகர்தியாகப்‌ பன்பாலற்கு 
திகரெவரைச்‌ சாற்று வோம்காண்‌ 
காமனுக்கு நிகரென்றால்‌ காமனுக்கே 
அருவதேகம்‌ ; கருதா நின்ற 
சோமனுக்கு நிகரென்றால்‌ இனமல்லார்‌ 
புறங்கொடுக்கத்‌ துணிந்தி டானே '-- 

என்பது அப்பாடல்‌. 


அம்மானை என்பது மகளிர்‌ பாடியஃடும்‌ ஒரு விளையாட்டு. 
அங்ஙனம்‌ அம்மானை ஆடுபலருள்‌ ஒருத்தி செண்டலங்காரன்‌ 
கற்பகமரத்தை ஒப்பவன்‌ எ::று கூறுகிறான்‌ கற்பகமரமோ 
வண்டியவ.,க்கு வேண்டியதைக்‌ கொடுப்பது. எல்லா 
வற்றையும்‌ பிறகுக்கு வாரிவழங்கிவிட்ட பெரியோனையே 
தியாகி என்று கூறுஉர்‌. செண்டலங்காரனைத்‌ தியாகி என்று 
அழைக்கின்றனர்‌. கற்பகமரம்‌ போல வாரிவழங்கும்‌ அவனைத்‌ 
* தியாகி ? என்ற பெயரால்‌ அழைப்பது பொருந்துமோ என்று 
வினவினாள்‌ அடுத்தவன்‌. எல்லாவற்றையும்‌ தியாகம்‌ செய்து 
விட்டவன்‌ என்ற கருத்தில்‌ அப்பெயர்‌ ஏற்படவில்லை. 
தியாகப்பன்‌ மகன்‌ ஆதலின்‌ தியாகி என வழங்கப்படுகிறான்‌ 
என்றாள்‌ முதலாமவள்‌, 
* இத்த உலகினில்‌ செண்டலங்காரன்‌ 
௬ ந்தரஞ்சேர்‌ ஐத்தருவாய்த்‌ தோன்‌ நினன்காண்‌ 
அம்மானை 
சுந்தரஞ்சேர்‌ ஐந்தகுவாய்த்‌ தோன்‌ நினனென்றா 
லிவளைச்‌ 
செந்தமிழோர்‌ தியாகி எனச்செப்புவரோ அம்மானை 
தியாகன்‌ மகனென்றால்‌ செப்பாரோ அம்மானை '_ 
என்பது அப்பாடல்‌, 


திருமாலின்‌ திருவவதாரமான செண்டலங்காரனிடம்‌ 
ஈடுபட்ட பெண்ணொருத்தி அவன்‌ நினைவில்‌ மயங்கிக்‌ 
கிடக்கிறான்‌. தோழி முன்பு அடியவளான திரெளபதிக்குச்‌ 
சேலை வளருமாறு அருன்செய்துகாத்த பெருமான்‌ இன்று 


(36) 


இவ்வடியவளுக்கு மாலை ( மயக்கத்தை) வளர்த்துத்‌ துயர்‌ 
செய்வது என்னோ என வியக்கிறாள்‌. 


। வேலைதனில்‌ துயில்மறந்தே இராசையில்வாழ்‌ 
கோபாலன்மெய்த்‌ தாளாளன்‌ பரமசீலன்‌ 
அன்னந்தரு தியாகன்‌ செண்டலங்காரன்‌ 
தனது செய்கை பாரீர்‌, 
பாலைமன்னும்‌ கனியை அருந்தாது 
இரங்குவோர்க்‌ கிரங்கான்‌ பரிவோடு 
சேலைமுனம்‌ வளர்த்ததுபோல்‌ இவள்மாலை 
இன்னம்‌ இன்னம்‌ வளர்க்கின்றானே ! -- 
என்ற பாடலை நோக்குக. 


பெண்களின்‌ துடை வாழைத்தண்டினையும்‌ இடை சிங்கத்‌ 
தினையும்‌, முலை யானைக்கோட்டினையும்‌, தலைமயிர்‌ கவரியினை 
யும்‌, பிடரி கந்தினையும்‌, முகம்‌ தாமரையையும்‌, கண்‌ ௧௬ 
விளையினையும்‌, மூக்கானது குமிழம்பூவையும்‌ ஒப்பன எனபது 
கொண்டு தலைவன்‌ தான்கண்ட தங்கைறல்லானை அற்புத 
மாக உருவகிக்கிறான்‌ இரண்டு வாழை மரங்களின்மேல்‌ ஒரு 
சிங்கம்‌, அதன்மேல்‌ இரண்டு யானைகள்‌, முதுகின்மேல்‌ கவரி 
மான்‌, அதன்மேல்‌ கட்டுத்தறி, அதில்‌ ஒருமலர்ந்த தாமரை 
அதனிடையே கருவிளை, அக்கருவிளை குமிழம்பூவின்மேல்‌ 
உலாவும்நிலை இவற்றைத்‌ தலைவியிடம்‌ தான்‌ கண்டானாகக்‌ 
குறிப்பிடுகிறான்‌. 


* செண்டலங்கார பூபதி தமிழ்குலாவி வளர்‌ 

கனகமால்‌ வரையில்‌ ராமா 

சிவேத இருவாழை மீதிலொரு சிங்கம்‌ நின்ற 

தினுசின்‌ மேல்மத்த வாரணம்‌ 

இரண்டுநின்றது சீர்த்திறன்‌என்‌ ? முதுகின்மேல்‌ 

வீசியேகவரி தானணிந்த தொருகந்து 

கத்தினின்‌ . மலர்ந்ததோர்‌ மெல்லிதழ்க்‌ கமலம்‌ 

உற்பலம்‌ஒகு குமிழின்மீது உலாம்பரிசிருந்ததே ' -- 
என்பது அப்பாடற்பகு தி, 


(37) 


தான்‌ மிகஅருமையாக வளச்த்தமகள்‌ தனக்குக்குறிப்பால்‌ 
கூட உணர்த்தர்மல்‌, அயலான்‌ ஒருவனிடம்‌ தொடர்பு 
கொண்டு அவன்‌ தட்பே பெரிதென்று அவனுடனே பாலை 
நிலத்தில்‌ உடள்போக்குப்‌ போயினதை அறிந்த செவிலித்‌ 
தாய்‌ தன்‌ மகளுடைய மென்மைத்தன்மையையும்‌, பாலைநிலத்‌ 
தினுடைய கடுமையையும்‌, தன்னந்தனியே கவனிப்பார்‌ 
அற்ற நிலையில்‌ இருக்கக்கூடிய நிலையையும்‌ நினைத்துப்‌ புலம்‌ 
பினனாக அமைத்துள்ள பாடற்பகுதி நெஞ்சினை உருக்கு 
வதாகும்‌, 

நாகரிகப்‌ பெருமான்‌ நரவா கனப்பெருமான்‌ 

தயினார்‌ அளித்த குமாரன்‌ நற்குணசீலன்‌ 

முத்தமிழ்‌ வீறு ராகவன்‌ஆள்‌ வரைமேல்‌ 

வேதன்‌ விதித்ததுவோ தலைமேல்‌ எழுத்திதுவோ 

வினையேன்‌ ஒருத்திதன்‌ மாதுகற்பூர 

தூனி மெத்தை பொருத சீறடி 

பாலை தனிற்செலுமோ பாலே கொதித்தெழுமே 

விடாய்கொடு பாகிதழ்ச்‌ செவ்வாய்‌ கருகுமே 

வேனல்‌ பறப்பதை நீரெனவே திகைத்திடுமே 

கடுவேனில்‌ வெப்பும்‌ இலாதிருக்க வும்‌ நிழல்‌ 

சற்திலையே திருமலர்ச்‌ சோலைகளும்‌ சுற்றிலையே 

சுனையாட வெற்பிலையே சுனையாடி விட்டெதிர்‌ 

கூடு தற்சொரு தோடுமற்‌ நிலையே 

ஓதி முடிப்பவரார்‌ மதுமாலை சுற்றுவரார்‌ 

அமுதூறல்‌ பச்சிள தீர்கொடுத்‌ திதமான 

சர்க்கரை யோடளவிய பானம்‌ அளிப்பவரார்‌ 

பனிநீர்‌ தெளிப்பவரார்‌ பன்னீர்‌ தெளித்த 

சவாது மொய்த்த படீரம்‌ அப்புவரார்‌ 

உலாவிய ஊசலில்‌ வைப்பவரார்‌ இருதாள்‌ 

பிடிப்பவரார்‌ இருதாள்‌ பிடித்திதமாக 

நித்திரைதான்‌ வருத்துவ ராரென்‌ மாதினை 

ஒரு நாளும்‌ விட்டகலாச்‌ சொற்கிளி 

ஓலமிட்‌ டழுதே தயாவுள தாயை 

தினைந்தனளோ தமரொ டுரைத்தனனளோ இவள்‌ 

தான 


(38) 


தினைத்தறியாத புத்தியிதார்‌ சமைத்தாரோ 

முன்னாளினில்‌ ஊழி விதிப்படி யோஒரு 

மாதருக்‌ கியல்போ அயலான்‌ ஒருத்தன்‌ 

உபசய மிட்டொரு பேதைகைக்‌ கொடுபோனான்‌- 
என்ற பகுதி காண்க. 


இவ்வண்ணங்களில்‌ நடனமாதர்தம்‌ ஏரும்‌ எழிலும்‌ 
இயலும்‌ செயலும்‌ அருளும்‌ மருளும்‌ பலவாக விளக்கப்பட 
டுள்ளன. அவை அவ்வவ்விடங்களில்‌ தோக்கி மகிழற்பால 
வாதலின்‌ இம்‌ முகவுரையகத்து அவை குறிக்கப்பெறவில்லை. 


இத்தகைய வண்ணத்திரட்டு என்ற தொகுப்பு நூலினை 
அச்சிடுவதால்‌, சில நூற்றாண்டுகனின்முன்‌ தமிழ்மக்களின்‌ 
உள்ளத்தைக்‌ கவர்த்த இப்‌ பாடல்களை நோக்குதல்‌ 
வேண்டும்‌ என்று எண்ணமுறும்‌ தமிழன்பருக்கு இது நல்‌ 
வீருந்தாகும்‌ என்று தஞ்சை சரசுவதி மகாலின்‌ இந்தாள்‌ 
கெளரவக்‌ காரியதரிசி திருவாளர்‌ கந்தசாமிப்பிள்ளையவர்‌ 
கன்‌ கருதினாராக, அவர்தல்‌ அன்பு ஆணையைச்‌ சிரமேற்‌ 
கொண்டு என்‌ சிற்றறிவிற்‌ கெட்டிய வகையில்‌ இந்நூலைப்‌ 
பதிப்பிக்கும்‌ கடப்பாட்டினேன்‌. 


குற்றங்‌ களைத்து குறைபெய்து வாசித்தல்‌ 
கற்றறித்த மாந்தர்‌ கடன்‌. 


ல ல்‌ 
ப 


அ 


ம்‌. 


82 


° 


௩ 


தத ன்ன 


A ANN AD கம்‌ த்‌ நக்‌ சணா ணன கர்‌ 
ஸ்௬்௦03 ௨௨௦8௨௭௭௬௮3 ௮ 


வண்ண த்திரட்டு 


oo (0) வலைகள்‌, 


பொரருணடங்கம்‌ 


முகவுரை 

சடையப்பன்‌ வண்ணம்‌ 
வேங்கடேசுவரன்‌ வண்ணம்‌ 
வெள்ளைச்‌ செட்டியார்‌ வண்ணம்‌ 
விட்டலராயச்‌ சோழகன்‌ வண்ணம்‌ 
இராமநாதசுவாமி வண்ணம்‌ 
இராமலிங்கசுவாமி வண்ணம்‌ 
சூளாமணி வண்ணம்‌ 

நெல்லை நாதர்‌ வண்ணம்‌ 

செம்பை இளையான்‌ வண்ணம்‌ 
சந்திரமதி வண்ணம்‌ 
குமாரசாம்புவன்‌ வண்ணம்‌ 
தியாகராசர்‌ வண்ணம்‌ 
வீரப்பநாயக்கன்‌ வண்ணம்‌ 
ஸ்ரீரங்கநாதர்‌ வண்ணம்‌ 
திருப்பெருந்துறையான்‌ வண்ணம்‌ 
சிதம்பரேசுவரர்‌ வண்ணம்‌ 

இரகு தாதநாயக்கன்‌ வண்ணம்‌ 
செரக்கநாதசுவரமி வண்ணம்‌ 
வராகக்கிரிச்‌ சின்னையன்‌ வண்ணம்‌ 
வீரராகவ முதலியார்‌ வண்ணம்‌ 
தஞ்சை நாயகன்‌ வண்ணம்‌ 
செண்டலங்காரன்‌ வண்ணம்‌ 
புராண வரலாற்று விளக்கம்‌ 
அருஞ்சொற்‌ பொருள்‌ 


க்‌] 


(1-3) 


வண்டின்‌ | 


கருணையுள்ளங்கொண்ட நம்‌ முன்னோர்கள்‌ அரிய 
பசிய இலக்கியங்களையும்‌, பிறவற்றையும்‌ பனை 
ஓலைகளில்‌ எழுதிச்‌ சுவடிகளாக நமக்குத்‌ தந்தனர்‌. அலை 
பல்வேறு இடங்களில்‌ முடங்கி உள்ளன. சுவடிகள்‌ 
பழுதடைவதற்குமுன்‌ சரசுவதி மகாலுக்கு அன்பளிப்பாகக்‌ 
- கொடுத்துதவினால்‌, அவை மக்களுக்குப்‌ பயன்படும்‌. 


மகாலுக்குக்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌, சுவடி 
தந்தவர்களும்‌, சுவடி எழுதியோரும்‌ அழியாப்புகழை, 
பெருமைசால்‌ சரசுவதி மகால்‌ உள்ளளவும்‌ பெறுவர்‌. அவை 
பதிப்பாகி வருமாயின்‌ சுவடி தந்தார்‌ பெயர்‌ 
இடம்‌பெறுவதோடு, அப்பதிப்பில்‌ ஐந்து பிரதிகளும்‌ 
பெறுவர்‌. 


எனவே, நாம்‌ பெற்ற பேறு பெறுக இவ்வையகம்‌ 
என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள்‌ தம்மிடமுள்ள 
சுவடிகளைச்‌ சரசுவதி மகாலுக்குத்‌ தந்துதவ 
வேண்டுகிறேன்‌. 


மாவட்ட ஆட்சித்தலைவ 
மற்றும்‌ இயக்குநர்‌ 


சரசுவதி மகால்‌ நூலகம்‌. 


தஞ்சாவூர்‌ 


1. சுமையப்பன்‌ வண்ணம்‌, 
தெய்வ பக்தி 
நீடுவிற்‌ கரும்பு மாரனைக்‌ கடிது 
மானிடப்‌ பிரபஞ்ச மாயையைக்‌ துறச்த 
கார ணததினெடு கித்தவெ பக்திதரு 
தற்பர வஸ்துவை மனத்தி விருத்தி 
யோகசா தனைக்கிசைச்தும்‌ ஆசனத்‌ திருச்‌ தும்‌ 
தான்வழுத்தும்‌ அன்பர்‌ பசலருள்‌ புரிச்து 
மன்பத்தி பெறுமாறு சத்துவம்‌ அளித்த 
சிவத்த சமயத்தை கிலையிட்ட தேவன்‌ 
நீரினில்‌ கெசழுகது சோ தமெய்க்‌ கொழுச்து 
வீழியிற்‌ பொலிச்து வாழ்சிவக்‌ கொழுக்தின 
இருபத்ம சரணத்தை இதயத்தில்‌ இருத்தியொரு 
யொற்குடை கீழற்கழ்‌ உலகத்தை ஆளும்‌ 
கொடைத்‌ திறம்‌ 

வள்ளல்‌ பாரி சரவிமுகில்‌ பேசலலே 
நீரலைத்‌ தரக்க வாரியில்‌ துளைசது 
பாகரைத்‌ துறச்து வேணுகைப்‌ பிளம்து 
விகடகட மத்தகக்‌ கரியைப்‌ புலவருக்கு 
வரிசைப்பட அளிக்கும்‌ உலகத்‌ தியாகி 
யாதொருத்தர்‌ சம்பி னோசை வைழ்திருச்து 
ஆதரித்து வச்தவாறு செப்பும்‌ என்று 
மிடியைப்‌ பொடிபடுத்தி அதிகக்‌ கெொடை.கொடுதா 
மணிதத்‌ தனமிகுச்த சண அத்தவீரன 
திருக்குடக்தை மாய ருக்கும்‌ இந்து 
சாதருக்கும்‌ மங்கை பாகருக்கு மென்றே 
இரமப்‌ படித்திறம்‌ ஈடத்துமொரு சிட்டன்‌ 
ககைப்படும்‌ உலுத்தர்‌ மனச்திற்‌ கோட்‌ 
கவி யாதும்‌ விடவரு சாதமால்‌ 


வேளாண்‌ குலச்‌ சிறப்பு 
காடு தப்பிவச்த பாவி செட்டிதன்‌ பின்‌ 
நீலி கூடிவச்து மார்பினைப்‌ பிளச்திட்‌.... 


ல்‌ 


பழியைக்‌ கழுவுதற்கு எழுபது உத்தமச்‌ 

செருப்பினில முழுகயே இசைபட டைததும்‌ 

ஒருபதீது மசதடசன கர்ப்ப சகுகைமாது 

களங்கம்‌ பறித்துப்‌ பசல்கெசதித்‌ தெழுக்த 

சோறிடத்‌ துணிர்தும்‌ நெற்பெற விதைத்த 

முளையிற்‌ சிலதிரட்டி அமுதிட்‌ டுபசரித்தும்‌ 

சரிக்தவனர்‌ புற்றிலே கைகரண வைக்க 

வஞ்ச வாளெயிற்று கஞ்சு சிறியெழு 

சிறச்த கசளமச சர்ப்பம்‌ இத்த 

வையகத்தை வீலைபெய்று எதச்சமணர்‌ கைக்குளிட 

முதிறுமுசை பெற்ற மாபித பிரகராசனே! 

எல்ல பூபண்‌ அருளிய ரூமசவேள்‌ ! 
குழந்தையூர்‌ வளன்‌ 

சாவிம:. டலர்சத கால்வழிகு குசம்பின்‌ 

. வரவியின்‌ பசஈரு கேணியில்‌ கணமாதர்‌ 

தியில்‌ மீதகல்‌ குடைகு எத்தன்‌ 

வழியில்‌ சிறுசு னைக்குன்‌ வயலில்‌ 

கயல்லவ்‌ குதித்து முதிபடு காளி 

மகரக்‌ குரும்பை பானையில்‌ ததைச்த 

தசழையில்‌ ௬கச்த வாழையில்‌ கரும்பில்‌ 

உடைபட்ட புனலிட்ட கடைதத்தி மடைதத்தி 

அவல்தத்தி உயர்தத்தும்‌ காரியக்‌ குளச்சை 

ஊரினில்‌ தங்கி நீரிலும்‌ பலங்கள்‌ 

வேறுபத்தி வலாடுசுற்று தொடையெற்ற தட வெற்பின்‌ 

இடமுற்ற கொடை.கற்ற சடையப்ப பூபன்‌ 

மடவார்‌ சிறப்பு 

கல்லை மேரு கிரியில்மட மசசசசச்‌ 

ஆடகக்‌ கொடுக்கை மேடையீல்‌ குளிர்ச்த 

சாளரப்‌ பளிக்கு வசசலைத்‌ திறந்து 

நிலவில்‌ பளபளத்த மெத்தையில்‌ இருத்தியொழு 

புழுகு மொய்த்த களபச சவாது 

பூசி மெய்புனைச்து போதுமெய்‌ இமிச்ச்து 

வேர்மருக்‌ கொழுச்து பூமுடி.த்‌ இருக்த 

வளை வெற்றிலை களிப்பிளவு கற்பூசம்‌ 


விளித்து முறையிற்‌ அருள்க டித்தும்‌ 
மதுரித்த பாகன்‌ தலையிற்‌ கரும்பு 

கோதறச்‌ சொரிந்த சாறென 

சிவர்த தேனெனக்‌ குழம்பின்‌ உமிழ்‌ 
சச்க்கரசை பழுத்த பலவிற்‌ சளைவெனச்‌ 
செவ்விதழ்ப்படி. சசிக்கும்‌ அமுதத்தின்‌ ஊறல்‌ 
மெய்வி டசய்கெட முறைமுறை சேச்தியே 


கரண விசேடம்‌ 


ஆபத்‌ இரண்டு மாடை பெற்ற 
சந்திரகலை உதவி யிட்ட செம்பொன்‌ 
ஆடையைக்‌ களைர்து தழுவக்‌ 

கலக லத்தமணி வசசசமடை கைவளை 
முட்ட ஓஒடிபட்டு ரெரிட வீழ 

ததி மத்துடன்‌ புழுமயில்‌ எரும்பு 
காடைக்‌ குக்குடக்க சொடுபுட்‌ குலங்கள்‌ 
வரையின்‌ குரலோ டெட்டுவகை உட்குசல்‌ 
தொனிப்ப மிடறுடன்‌ சூழ லெழுப்ப 
இடைஅற்ப ரேகை யசனெனப்‌ புணச்ச்சத 
வளைச்சு தென்றிடு தாளிணேச்‌ சிலம்பு 
கோவெனப்‌ புலம்ப உயிர்‌ சொர்க்கவழி 
பெற்ற தெனவே இச்சகம்‌ உரைப்ப 
ஒருவாக்கொடு முத்திதச ஒப்பிலாத 

தெய்வ லேசகமென உருகுவீர்‌ உங்கள்‌ 
ஊசலிட்ட கொண்டை மேலெழச்‌ சரிச்து 
மசமுகத்தை மஞ்சுபோல்‌ மறைத்த தென்று 
கடுமைக்கு அரைசொடிக்‌ குன்‌ அம்‌ மயிசைத்‌ 
தனியொ துக்க ஒருகைக்‌ குழல்‌ 

முடிச்த சலஏத்‌ர லீலை யசவருக்கு 

இயம்பு வேசம்‌எனக்‌ கசைச்து 
சூறைபட்ட செஞ்சு மாற வைப்ப 
விஞ்சுமுக வட்டமும்‌ அறுத்து 

வடவெற்‌ பையும்தட்டி யிருருச்து 
முலைதைத்து முதுகுச்‌ குளேற 

ஒலை கொப்பணிச்த காதினை சயரச்து 


க 


ஆவி விட்ட மண்டலீகரைப்‌ பிணக்கு 
சயனக்கடை சிவப்ப வெகுபற்‌ கு.றிஅழுச்த 
மழலைகள்‌ குதட்டி மொழிதட்டு மாற 
வெள்ள வரரிவயல்‌ அலையில்‌ மூழ்கயே 
ஊறலில்‌ சிறச்த நீரென 

பெசதிச்த தரனெத ததும்பு 

மானடிக்‌ குளம்பின்‌ அமுதக்‌ கடல்‌ 
குதித்த இவலைத துளி தெறிப்ப 

ஒருவர்க்கு ஒருவர்‌ சித்தம்‌ இதமுற்ற 
போக மாமெனத்‌ திரண்ட மார்பும்‌ 
மோகத்‌ தழுச்து பார்வை சாற்ற அக்கு 
கரணமுற்று மறிச்த அவசங்‌ களைத்த 
கலையைத்‌ தெளிய விட்டு கினைவறத்‌ 
அயில்‌ விழித்து மிதிபட்‌ டுலாவும்‌ 
ஓதியைக்‌ கரக்களால்‌ முடித்த விழ்க்த 
சேலைசற்றி மஞ்சன மேடைவிட்‌ டி.றக்க 
வெளிமுற்ற மணா தன்முலை வெற்பின்‌ 
அணியொக்க ககமிட்ட குறிதைத்த தெனவெட்டு 
காண இவ்விகரரம்‌ அமளிமத வாததே. 


2, வேங்கடேசுவரர்‌ வண்ணம்‌ 

திருமால்‌ சிறப்பு 

செக்கணெ தான்னணெ செருசெச்தரி யெனஒரு 

பாச்தளின்மேல்‌ சடம்புரி பாத சக்கி 

பாணி பணாமுடி. காக மெத்தை 

மீதில்‌ உறக்கு மாதவச்‌ பசுகிரை 

சாய்ச்து பினேதொடர்ம்‌ திடுரு கொண்ட 

வேணுஜது கின்தவர்‌ சானமுகப்‌ 

பிரமச வுடனே முளைத்த தாமரை 

காபி வட்டமீ தலமக்த காசணச்‌ 

சசரணர்‌ சுகுமசார்‌ எச்தரர்‌ முரஹரி 

பாண்டவர்‌ சூது சென்றவர்‌ கொடியேய்‌ 

பறவையச்‌ பாசொளி வீசி விளக்கிடு 

கவுத்துவ மசமணி தக்கு மசரீபினச்‌ 

கோபச ௯ர்‌௮டி. பரவு செடியமால்‌ 


5 


அரசன்‌ திருமால்‌ அவதாரம்‌ என்பது 
திரள்‌ பரி பூண்டெசரு கோடி முன்செல 
மதகரி பசக்கினில்‌ ஆயி சஞ்செல 
நூறு லட்ச பசசசனம்‌ எக 
வானம்‌ மட்டும்‌ தூளி எழும்ப 
யானைகள்‌ பிடர்மிசை இக்கு டமாச 
பக்திகள்‌ அடியமிசை ஒங்கி அண்ட. 
கடசகம்‌ மட்டும்‌ ஓசை அலச 
மத்த ளசதஇிகள்‌ மேனா தியடன 
கூடி முழக்க ஒளிதிகழ்‌ வதன 
தாமரை மலர்மகள்‌ சசண்டவ மாட 
இமல்கிவன்‌ ஆதி விட்டுணு ளோகென 
லோக ரட்சகன்‌ சசடுவச னத்தில்‌ 
கொடிகனைல்‌ கொண்ட மண்ட லசதிபன்‌ 
மேலோர்‌ சுள்ளி பழகுஞ்‌ செவிபினான்‌ 


அத்தாணிச்‌ சிறப்பு 


வளமக தர்சலாம்‌ செய்வ சேசச்புறம்‌ 
பிறர்பி நச்‌ சலசம்‌ செய்வ சேசர்புறம்‌ 
னர்‌ ஒட்டியச்‌ சேரச்‌ மசசடார்‌ 
குச்ச சாதியார்‌ கவுத்தர்‌ கசணவே 
ஒருமுகம்‌ வெகுமுக மாங்கொலு வேளை 
கண்டவர்‌ அவரவர்‌ வேண்டுகரரி யக்களை 
வாசலிற்‌ பிரகசனிகர்‌ அறிவிப்ப தோச்புறம்‌ 
சாலு இக்குமே கெளுவிக்தை யசனவச்‌ 
மணிமுடி. வேச்தர்‌ குழாம்செ ருக்யெ 
சமூகச்‌ தன்னில்‌ பக்கினை மீறிய 
பானையச்‌ காரரைத்தன்‌ அணேபின்‌ அடக்கி 
வேங்கடேசுவரன்‌ பெருமை 
யாணர்ச்‌ சிங்கம்‌ ஆனவன்‌ அவர்கம்‌ 
நிலைமை யழிக்ளுச்‌ தலைமை யாளன்‌ 
மமிலியல்‌ பெசறைமின்‌ னரு கசுந்தடு 
மிருகமதம்‌ சசச்ச்தே அளசவு இண்புபன்‌ 


பெருகிதிய மாய்அள காபுரிக்குள்‌ மேவு 
குபேசனுக்கு மேலும்‌ மிகுச்த வாழ்வினன்‌ 
அதிசய மாஞ்சதுச்‌ வேதம்‌ வர்த 
பிரபுடிக மான பெருமாளை யன்‌ துணை 
பிராண வஸ்து வான சகோதரப்‌ 
பிரதாபன்‌ கோர உக்கிர மதவலிகூர்‌ 
பிரசண்ட சாசுவன்‌ வளவயல்‌ சூழ்க்த 
தென்மாறை வச்தருன்‌ இருவேக்கட கசதையன்‌ தரா 
எர்பெத்‌ தினமாய யோகபுத்ர னானவன 
சாஜலக்‌ மீகான்‌ வேச்கடே சவரன்‌ 
மகமேரு கிலைகூலவும்‌ அதிபதி யின்மேல்‌ 
தலைவியின்‌ மனநிலையும்‌ கற்பனையும்‌ 
முகமதி காண்டுனுமே 
எழும்பயெது திர்சுதிடுமே 
அடக்கிைடையேோ சல்லாகமோ 
முலையே சவிக்கையேச 
முகமேச கடைக்கணே 
சுகமென்‌ சொல்வேனதான 
சத்சமணி பிழைத்த கசச்தியினூ டிலக்யெ 
சவமணி ஊஞ்சலிலே யிருச்தவர்‌ 
தூளி மெத்தை மேலவர்‌ சானளிக்கும்‌ 
மோகன மடியிலே பிரமித்த வரடி 
மயக்கு தேமனம்‌ முதுகடை பூக்குழல்‌ 
சோர வச்துமேல்‌ ஒருவசது என்னிடைச்‌ 
சாய்‌்சது கெசனவசச்‌ 


தலைவியின்‌ செயல்களாகத்‌ தலைவன்‌ கூறுவன 


செம்பெசனின்‌ மோதிரக்‌ கையால்‌ 
முலைமேல்‌ அணைப்பன்‌ காலொடு கால்‌ 
பிணைப்பள்‌ சேலை குலைக்து போமவள்‌ 
தேனூறும்‌ அமுத மிசைக்‌ குமுதமே 
முளையுகர்‌ பாய வியர்து சரீரம்‌ 
எக்கணும்‌ வெகுபுள காக்க மாமவள்‌ 


கொர்தன ஓலையிட்ட காதினில்‌ சாவையிட்டு 


7 


அனுப முறைப்பேசன்‌ இிருப்பசர்கை பிட்டே 
என்‌ ஆவியை உண்பன்‌ மீளவும்‌ 

மடிமிசை வீழ்த்துக்‌ கெசள்வான்‌ 

மகிழ்ச்திடு சரதனைகளால்‌ வேளைளன மயக்கனொய்‌ 
வீடுபேச எனச்சும்மச சில்சண்டை யாகுவள்‌ 
முழுதி லும்சா சாம்‌ உம்மிடமே 
குடிபோன என்றன்‌ இதயம்‌ மேலாம்‌ 

பலரா எறிர்தமையே ஈருத்திலே கொண்ட 
சன்னைஎனண்‌ கலடாச கினைக்கிறிர்‌ உம்மையே 
எண்ணி வம்ச என்னை மயக்ளகுதல்‌ 

கொஞ்ச மேனும்‌ இணிவச யாது 


இன்பச்‌ சிறப்பு 
புலவியிடைக்‌ சலவியே 
௬கநிமே தோன்றுமாறு களிதா கச்‌ 
செய்த பேசல டம்புகி வீரெனக்‌ 
கையோசை பளீரிச்சை போலச்‌ செய்து 
சேன்சுகவை போல இசக்கி ஞசூசலிடு 
ஈச குழறலே கால்களும்‌ 
கூச னலோ சச துகி எனலோ 
நூல்தடு மாறக்‌ குசல்விரக்தை யானது 
தடியிடை. தேம்பிய கதோகு ஓம்யே 
முலஇறு மாச்ததுவேச 
கனகத்‌ இருவாண்‌ முகத்திலே சூறுவேர்‌ 
தோன்றி வழிவதோ 
இருகண்‌ சகொளாதபெண்‌ 
வாசேறு புனகமுலை இளருமோ 
குடையி ணிக்த மணிவளை 
கொண்டு சுடியெனல்‌ இக்கிகமேச 
மோகனப்‌ பெண்ணே இடைதனி 
எனவே யான்என்‌ சொல்வேன்‌ இணி 
விடுவிடு வீண்பழி யோச்வ ருச்திஎன்‌ 
இறுகத்‌ தோய்ந்து தடம்கிமிச்ச்‌ தங்கனே 
எழுப்பினிர்‌ இன்கனே அழுச்துவ ளாமே 


8 


மிகுருத பசலென வேசயச்‌ துஇனிய 
௭கவசைக ளெல்லாம்‌ வீறுமே 

புறங்கெொரடு திணைக செல்லாம்‌ வீறுமே 
மயச்கிய எகதெதமாப்‌ இருபேச்‌ களுக்குமே 
சரிபோச திட்டமாக அமைச்த லீலைகள்‌ 
பூலோகம்‌ முழுதுமே விலை எமு.கமே. 


8, வெள்ளைச்‌ செட்டியார்‌ வண்ணம்‌ 
திருமால்‌ சிறப்பு 
வெற்றிசேர்‌ சம மலர்க்குள்‌ வேசனும்‌ 
கஉயர்முக்‌ கணானுடன்‌ அமரர்க்கு சாகனும்‌ 
கெடுவசனேரும்‌ பெசன்வரைமீ தேறி நின்றுமே 
யறைவேறே வகுத்தும்‌ சேசம்‌ உன்னத 
தக்க போதில்‌ ஒப்பில்லன தரத்தின்‌ 
வருகின்ற அப்பனே கிருபை அகத்தனே 
அலைகட லுக்‌ குள்ளே விழிதுயில்‌ ரோனச 
செக்கமல மாதரசல்‌ உறங்கும்‌ பரசபரா 
வேண்டு பெசழுது துயிலற்‌ கொத்து 
நீடுமிச்‌ சமசதி அகலக்‌ கலுழன்‌ 
மேல்வரு பவர்லை யகத்துக்‌ கரசாணர்‌ 
அடியவர்க்‌ கெளியவர்‌ ரோக நிவந்த 
கோபாலர்‌ மென்பதும பசதசர விந்தம்‌ 
உடலம்‌ குவனைப்‌ புட்ப மாலையோ 
கலர்கள்‌ சுடு மருவிய செவ்வேள்‌ 
பிக்கு காக ரட்சர இசனென 
உ௫௫ஞ புகல்‌ ஓதத்‌ நாசெடு வண்ணனே 


வென்க்ஈச்‌ செட்டியார்‌ ஈணநலன்கள்‌ 


மெச்ச பாடல்கள்‌ சொல்லியே தசம்வைகும்‌ 
பல்லை யோர்‌ பாடல்‌ கொடுபண மாடுதடை 
செம்பொன்‌ மாரி அன்னம்‌ கொடுத்து 
வரரிஇச்சை உதவும்‌ கடக்கை யசன்மிலக்‌ 
கருப்பம்‌ டியசெல்வன்‌ ஒற்றை பால்வரை 


9 


கடல்வசனொடு திங்கள்‌ ரவிபூ மாறினும 
பெசய்யுசையான்‌ பெரிய செல்வத்திற 
ரூபோன்‌ வெற்பு மாதே டுறைபுயன்‌ 
எட்டு மாதிரமும்‌ வ௲்த்தமா புகழின்‌ 
சற்குணச்‌ சயநிதி மேலசன 
மென்‌ அளவமார்‌ பெொன்வலங்கை மன்னனாம்‌ 
மசவெனும்‌ பிரபுட சல்விக்குச்‌ செசல்சேடன்‌ 
சாசர்‌ பணி இக்கமிடு கொடிகொள்மால்‌ 
கந்தனும்‌ எனவே உலகத்‌ துள்ளோர்‌ 
பணியுன்‌ கருணைத்‌ இவாகர னாவான்‌ 
வெற்றிச்‌ சிறப்பு 
எதிரிட்ட தேச தரி யலர்கா டேறவும்‌ 
கடல்கண்‌ மேவேறவும்‌ கணமலை மீதேறவும்‌ 
பொருது வல்ல சக்க பசணி 
வைத்த காணிகொண் டெழுலட்ச மேல்வணிகம்‌ 
சடத்தியே பெறுபவன்‌ கிற்கும்‌ சேர்‌ கிறைபினன்‌ 
மசபசலர்‌ என்றுவளர்‌ பூபசலச்‌ தம்சபையில்‌ 
இர்வளமை கொண்டவர்‌ சொல்லத்‌ தக்க 
பசரிக்கச்‌ சுலாமுலை மகளிர்‌ காணா 
மடலில்‌ அழுத்தியே விசகில்‌ எடுக்கும்‌ 
மருவளம்‌ பின்னுள இயசத வண்ட திரும்‌ 
மார்பணி என்று வருதியா கேசன்‌ 
பெரிய செல்வததிற்‌ பலகலக்கும்‌ பிரதாபன்‌ 
லாரி சமணி சக்ககிதி அனையவேள்‌ 
காஞ்சியின்‌ சிறப்பு 
கற்ப கரடவியை நிகர்த்த சோலையும்‌ 
சறை கொட்டு தாமரை மஎலர்மொய்த்த 
வாவியும்‌ கிறைபூ வானசெழுக்‌ கழுநீர்‌ 
இடையும்‌ தரளம்‌ வீறுறு மென்கழையும்‌ 
செல்லியின்‌ பொற்காவும்‌ வட்டகிழல்‌ அளசவிய 
எட்டுவான்‌ உயாமும்‌ எட்டுகேச புரமும்‌ 
மதில்பிர காரமும்சல்‌ வானோர்‌ பெரும்பதியை 
சேர்க்கும்‌ என்றே உலகுளேசர்‌ சாளும்‌ 


0 


வந்துசைகள்‌ செய்யத்‌ தக்க தான 

கச்சி டளகை சகர்க்குள்‌ கசழ்ச்‌த 
இருமுடிச்‌ செட்டிதான்‌ உதவிய பூத்தான்‌ 
சதமுகில்‌ ரோம னின்சொல்‌ பெறகாழ்‌ 
சோம னககள்‌ உலகார்‌ பூபன்‌ 

வெற்றிபுனை வெள்ளைச்‌ செட்டிய ராயன்‌ 
வாழ்சோபன கனகக்‌ குன்றுவசை யின்னாம்‌ 


மகளிர்‌ சிறப்பும்‌ காண விசேடமும்‌ 


சத்தையார்‌ கோலி மலையிற்‌ படி.வர்‌ 
ஆரமார்‌ புடையரைப்‌ பேணார்‌ மலருறை 
முக்கியமா ரை்உரை சாடரும்‌ சக்கை 
புவிமே லான பெண்களில்‌ உருவாய்‌ 
விளக்கும்‌ அரசி ஈனனலைத தட்டி 

கீடு சித்திர மேடையின்‌ நிலவி 

சித்திர மாமணி செறி௨உப்‌ பரிகையில்‌ 
தீப்பறச்‌ சேரமு தளவிய வாய 

நீடு பஞ்சணையி னாலே விளக்கும்‌ 

தனிவீ டாகும்‌ அம்பொன்‌ மணிவெள்ளிக்‌ 
கட்டில்‌ மீது தட்பமசம்‌ நறுமலர்‌ 
மெத்தைமேல்‌ அருகில்‌ இருப்பன்‌ ஆர்புழுகை 
இன்புண இறைப்பள்‌ பூவணிசூழல்‌ தானே 
வனைச்திடுவன்‌ ஆகுஞ்சொல்‌ சொல்லுவன்‌ 
பாகே அருந்திடுவள்‌ கலவிப்பற்றி வாயில்‌ 
ஒர்சுருசை மென்று இனிது தருகுவள்‌ 
சட்டமா.ப்‌ இனிது படுப்பன்‌ ஐர்ருசி 
மடுப்பல்‌ கரண முறைகள்‌ பிணைப்பள்‌ 
வசயிதழ்‌ கொட்டா காண வென்றி 
வள்ளை சோ வேகொண்‌ டிடுவள்‌ 
கூர்வாய நகம்‌ பதிய மையத்துச்சி 

மீது வைப்பள்‌ வரல்வரைகள்‌ ஒலிக்சவே 
கரமொடு கட்டிவாள்‌ முலைகொடு குத்துவசள்‌ 
மீபிதழ்‌ மசருது மென்றுருச தானாகும்‌ 
என்றுஓச்‌ .தளிச்சா,று ஆயிரம்‌ பெசன்விலை 


11 


என்றும்‌ ஈவன்‌ சாப்பம்சோ உடலை 
வளைப்பள்‌ பாச்எனது உயிர்‌ மைததுனா 
உனது சஈலஸ்லத்தை யார்மகள்‌ என்னை 
வேராக நினைச்தினி விடாதேகாண்‌ 

மிகுச்ச சம்போகச்‌ சயம்பெருளும்‌ 
என்னைப்‌ புல்லக்‌ கிட்டு சாமி 

உனக்கே ஜாடிமை என்றகன வினள்‌ இவனே 
எததியே உபரி இயற்கையாச்‌ தொழிலை 
சடத்தடச முலையை இழுக்கடச 

முூச்தியே சிறுக்கடச களிகாமம்‌ 

நேரே இருச்துபுரி சாவாலும்‌ உச்தி 
அணேமேலே இடத்தி அணையடச 

முலை முகடது வேது கட்டடச 

கூசலை முழக்கடா புளகம்‌ எழுப்படச 
இல்ல இட்டமசயிற்‌ றேயெனச௫ 
சணுவ்கனுஞ்‌ சணுக்குவசள்‌ சாலமும்‌ செய்குவசள்‌ 
கூசசமல்‌ வம்புமொழி கள்ளப்‌ பேச்சில்‌ 
கரணமுறை இலதப்புசே உபரி செலுத்தியே 
சமசசம்‌ மொய்த்த பேோதுசை செய்வதை 
நகையாட விளம்புவள்‌ திரசாது அகச்தத்தில்‌ 
செய்யத்‌ திட்டமான படியால்‌ முடிமிசை 
௯வப்பளே சூயில்மயில்‌ குக்கில்‌ கரடைகளின்‌ 
மிக்க தசய கணத்தில்‌ தேரய்ச்து 
பெரும்‌ பெசழுதும்‌ மையலே புகன்றிடுவள்‌ 
கலவிக்குப்‌ பிரதானம்‌ அகன றிட 

எஞ்சி கரணத்‌ தையே புரிகுவள்‌ 
சித்தியே லகுவொடு மேலே இடர்திடுவள்‌ 
கலவிக்கு சேச்வலம்‌ என்றிடுவன்‌ மல்லுக்‌ 
கட்டுவள்‌ இட்டமசய்‌ இருவரும்‌ ஓத்த 
கடலுகவே கோசல இிகனேச சசமும்‌ 
பெருகுக வேதா னும்விடிச்‌ ததெனத 
தெய்வ மதனன்‌ புட்ப வாளி 

தானும்‌ அரிதென்று நினைச்து மகிழுமே. 


12 


ஆ. விட்டலராயச்‌ சோழகன்‌ வண்ணம்‌. 
சோழகன்‌ கல்வியும்‌ கொடையும்‌ 
தெரிதமிழ்‌ ஆசு கவிவல்ல பேரை 
இருபக்கமும்‌ இருத்தி மதுரச்சொல்‌ நூல்கள்‌ 
லெகூறச்‌ சொலியஇல்‌ ஈற்பொருள்‌ பெறவே 
செப்பும்‌ உரைவைக்‌ கோவையை வளமடல்‌ 
தூதபா ணிகளும்‌ உதவி யன்பொடு 
இருத்திய து மட்டலரது மறையோசர்‌ செப்பிய 
திருஞானக்‌ கலைநூல்‌ பன்னூறு அகத்திசை 
தெசிமட மாதர்‌ சடனவிகோ தத்துடன்‌ 
இலக்கணம்‌ உரைத்து லோகத்‌ இசையால்‌ 
முத்தமிழ்‌ தெளியத்‌ தெரிச்தே பொருளை 
இரளசகத்‌ தச்திடு தியாகக்‌ கார்முகில்‌ 
கண்ட காரண இலத மாயினோேன்‌ 
வெற்றிச்‌ சிறப்பு 
அலையுடைக்‌ கடல்போல்‌ வெகுபடை கூட்டி 
இடியொத்த சூசல்கள்‌ சட்டிவரு துட்ட 
அரசர்‌ இரளாகக்‌ குதிரைமேல்‌ கட்டிய 
ெவான்‌ பட்டயம்‌ யானைக்‌ கோடற 
சடுவுடல்‌ மார்பு சழிபடச்‌ சிதறித 
தலைதடிய வகு உதிர ஈதியாடக்‌ 
கழுகுகள்‌ ஆடக்‌ கொடிசட மாடப்‌ 
பிணமசடக்‌ களிகள்‌ சிலபல வாட 
வயிரவியட அலகைத்‌ இரன்‌ களிப்ப 
மக.பத்தர காளிதிரி சூலத்துடன்‌ சடமாடச்‌ 
தசாதரா மற்கணை யசகப்‌ போர்தனில்‌ 
வென்று மானிடர்‌ பணிய மீள்வோன்‌ 
பெசருசிலை வீரர்‌ வடுகர்‌ கருசடர்‌ 
துளுவச்‌ பரிசை சற்றும்‌ துரைமக்கள்‌ 
சேனைபுடை சூழச்‌ சிவிகைகள்‌ சூழ 
வலமாக வேழத்‌ திரள்கள்‌ சூழத்‌ 
தாரைகள்‌ முருடு மலசரி தவில்குழல்‌ 


18 


சாதசுரம்‌ தம்மில்‌ முழக்க வருகின்ற 
கெட்டிய மேளம்‌ முதலப்‌ பலவகை 
சேவித்‌ இடமுனை ராவுத்தர்‌ சூழப்‌ 
பாடகர்‌ கூத்து வல்லவள்‌ சூழ 
மறையவர்‌ சூழ விளக்கிச்‌ சளதளத்த 
மூலைவட்ட மசதர்‌ பொனினால்‌ விருதுகள்‌ 
திரளாகக்‌ கொடுவர இலக்குமி சேரப்‌ 
பாரினில்‌ துவ்க மசதவம்‌ மருவுவசச்‌ 
புகலியின்‌ சிறப்பு 
புதுமதி விறுகுலை யிளநீர்கள்‌ தரளத 
தென்னை மாத்தையும்‌ ஒடித்துப 
புனல்‌ ஓடைக்குளில்‌. விளையாடி௪ 
செறிபுயல்‌ எறிச்தவழ்‌ பூகம்‌ பானைகள்‌ 
காதம்‌ ஊருமணம்‌ வீச 
செத்கதிரி௮ முத்மை இரைக்கொத்து நாசரை 
பெருவாழைப்‌ பழமடல்‌ வீழ 
கமுகு இளமாவிற்‌ கனிசோ லைக்கே 
சொரிபுவ னையில்‌ உலக விருதரசன 
வரிசைப்‌ புகலிவெற்பில்‌ வருசட்டை. கசதச்‌ 
புழுகர ரச்சொரி இருதச ளையும்‌ 
வழிபடுவோன்‌ விட்டலாசயச்‌ சோழன்‌ 
அம்பொன்‌ மாமணி வரையின்‌ மீதீலே 
மகளிர்‌ சிறப்பு 
செம்பெசன்‌ மணிஒளியே 
மன்மதனுக்கு முடிலவக்க வரு 
சித்தமே பொன்மணியே 
இச்சக அற்புத மடவாருக்‌ கரசே 
முச்தேசவ ஊசீவகியே 
தெய்வி காதியே எனனுயிருக்‌ குயிரே 
உயிரளச்த குணமே என்னுடலே 
முக்கனி சதியே சச்க்கசை உருவே 
புத்தமுதே கற்காமுக வகாமே 
சலமே வடிவாய உருவமே 


14 


என்மனத்தில்‌ கூடியிருக்க 

வருதத்தையே கண்மணியே 

வச்சிர மணியே கற்பு மணமே 
மரணிக்க மணியே சக்க ரத்தல 
மண்டலிகர்‌ முடியில்‌ அபிஷேகமே 
'தலைவன்‌ தான்செய்ய விரும்பும்‌ தொண்டுகள்‌ 
மலர்தசவோ கைவளை பையமடி 

யிட்டு வட்டுவம்‌ அடப்பமது கட்டவோ 
எனது மடிமேல்‌ வைத்துடன்‌ உறவசடித்‌ 
தினம்வாய்‌ முததிகொளவேச 

முத்திய அரண்மணை வாசல்‌ தொழும்சல்‌ 
மணியத்துறை செதுத்திட வர்த 
மசனியலவேச கெசப்பினை 

இருகா துக்கிட வேோபொற்‌ பாடகம்‌ 
மணிவிரல்‌ சோவ வருமிரு தசளில்‌ 
இடவோ துடைத்து நுதல்பொட்‌ டிடவோ 
அருகே இட்டிவந்து கேசதிக்‌ குழல்‌ 
சொருகேச கெற்தியில்‌ அமுதர்‌ சரமத்தைத்‌ 
தீட்டவே அருகே சுழல்‌ 

குஞ்சாய மரைக்கவரி வீசவேோ 


வேண்டுகோளும்‌ முடிவும்‌ 
இருபது கோடி. யுகம்‌ஒரு சாளையில்‌ 
விரக வேதனை எப்படிப்‌ பொறுக்கலாகும்‌ 
எதிர்வு ரைப்பொரு தனபா ரத்தினில்‌ 
எனைவசழ்வித தருளீர்‌ கோமள 
இதழகத்‌ தொருதுளி சாறு தசையில்‌ 
வீழாமல்‌ சிறுகக்‌ ிறிவெற்‌ நிலைமடித்து 
வாயி லொடுபசதிச்‌ சுருள்‌ அடியே னுக்கென 
என்றும்‌ உதவீர்‌ எத்தளைசச எைக்கரடகிலும்‌ 
எனதுயிர்‌ வாழ்வு சவரச மோகம்‌ 
இருவர்க்கும்‌ இலையே ஒருமெத்தை மீதில்‌ 
இதமுற்ற பணவிடை பாலிக்கனும்‌ இமையோர்‌ 
சொர்க்க லோகத்‌ தேவரும்‌ போன்றுசான்‌ 


15 


மனத்துயர்‌ ஆ.றுவேன 

எழுதிய சாயமது வெளிருமல்‌ 

எழுபததொரு பொனணுக்கு வரவிட்ட சேலைஇடு 
ஆாவட்ட.. அல்குவிலே நேரிட்ட அகனில்‌ 
இழையாகத தவமே பெற்றே னிலையே 
அடிமைய மாக எழும்சண ஓலை 

அடி மைல்‌ கெொள்ளுழமுமகசு இதுபுக்தி காணும்‌ 
அடியேன்‌ இப்பொழுது அறியசமற்‌ செய்தன 
நீச்பெசறம்‌ இதன்‌ விசாரம்‌ இதன்‌ ! 
உபாயம்‌ உணரல்‌ சொல்லீர்‌ வெறுப்பின்‌ 
விரகத்தில்‌ மெலியும்‌ எளியேனுக்கு உறுசொழில்கிர்‌ 
கற்பியும்‌ இல்லையசகில்‌ பினைசே சத்தேஇலை 
மன்னியே ஈட லெழுதி ஊாகவேவேோச 


5 இராமநாத ௬வாமியேரில்‌ வண்ணம்‌. 


பார்வதியின்‌ சிறப்பு 


பசவடி நிறய கல்யாணி பஎங்கரி 
வயிரவி உக்தமா. காளி அர்தரி 
உலகு கிடுகபென மயிடன்‌தரு மூடியினிடை 
சடமிடும்‌ கவுரி சாகபூஷணி 

சரசுவதி லக்ஞகுமி தேவி கும்பிடு 
இரு சசணத்தி எறிசூலி கண்டகி 
பதறி அலகைலெ கதறி வனை 
உலகில்‌ உதறி எறியும்‌ ஐருபெரும்‌ 
பூத வாகணி பருவத வர்த்தனி 

ஆதி சுக்தரி அனுபவி உதமி 

௪சக கங்கணி அருணவெயி லெசழுரூ 
தருண வடிவழகி கருணைத்‌ இருவுருவி 
தேவி பொருபக்‌ கிலுறை காசை 


ir 


சிவபெருமான்‌ சிறப்பு 
பகடு ஈடதீதிய காலன்‌ நெஞ்சினில்‌ 
மிதியா மறித்தருள்‌ பாத பங்கயர்‌ 
மதனும்‌ அவனுடை இலையும்‌ எசியினில்‌ 
அழல விசிறும்‌ பால லோசனச்‌ 
அமுது பிறக்கும்‌ முன்னே கருங்கடல்‌ 
வயிறு கிழித்தெழு: ஆலம்‌ உண்டவர்‌ 
சனகர்‌ முதலினச்‌ பரவவட. தருவீல்‌ 
உறையும்‌ பாமச்‌ ஞரனமரறாள்‌ சவிதா 
பவன இதழுக்குள்‌ வெண்மூரல்‌ கொண்டு 
முன்னடை யலரமுப்‌ புசம்‌எரி கண்டவச்‌ 
மடுவில்‌ முழுகி அழகிய சக்கிதியில்‌ 
வருபவர்‌ செய்யும்‌ பாவ மோசனச்‌ 
வசசமிகு சேபனக கெசன்றை மாலையர்‌ 
இரகுநாதன்‌ சிறப்பு 
மருதர்‌ துருக்கர்‌ பராடர்‌ சக்களச்‌ 
கிருதச்‌ ஒட்டி.யர்‌ கருடர்‌ கொங்கணர்‌ 
வடுகர்‌ ரூடகசொடு செடிய மகுடமுடி. 
அருட்பத யுகள இசாச கேசரி 
எழுபது லட்ச வீரர்‌ மண்டிய 
புகையிலகிய பிரமையசல்‌ மயன்‌ அடையா 
கொடிமதில்‌ இடிபட. நடவிய 
இசிசகத்‌ தையும்‌அழி ஆணையால்‌ 
ஒருவகை வீர லசுமுமி 
உதவி தக்கிய இரணிய கர்ப்ப 
கானம்‌ செய்யும்‌ சரபதி கசபதி 
அசுவபதி ரகுகுலபி ரஞாசாத பூபதி 
தேசா திபத சம்புமிரு தாளினார்‌ 
இராமநாத சுவாமி சிறப்பு 
வனச மலச்ப்பெொலி சதை என்றொரு 
திருமக ளைக்கெடு பேசய இலக்கையின்‌ 
அசான்‌ அவனுடைத்‌ தலைமகன்‌ சடுமகன்‌ 
இளையவ னொெடுபல கோடிச்‌ சேனைகள்‌ 


17 


முழுதும்‌ அறுத்து எதிரிடு கும்பகன்‌ 
னனையும்‌ வதைத்து விடணன தனிய7௬ 
கிறுவி யேயொரு சனி ஏிறைவி.. 
மகரசலதி தன்னை ஆதி ஈசளையில்‌ 
மலைகொண் டடைத்தருள்‌ சேது பச்தன 
சரூபதி மன்னன்‌ ஆனையின்‌ வணக்கிய 
பொழுதில்‌ மனம்‌ ௨௬௫ அதிகவரம்‌ உதவக்‌ 
கருணை மொழிவாத சாம நாயகர்‌ 
தலைவியின்‌ சிறப்பு 
வாழ்வு பெறுசெம்‌ பொனகசை மாதராள்‌ 
பீத்திகைப்‌ புஷ்ப விமசன மஞ்சமும்‌ 
சகறுமலர்‌ மெத்தையும நூறுவித ஒப்பனையும்‌ 
ஒருக்கு இலகுமண அறையில்‌ வருவாள்‌ 
கலவ மயிலைப்‌ பேசல உலவுவான்‌ 
சரிகை சவிக்கை யுள்ளே பிறள்யெ 
முலைகளில்‌ எத்தனை சேசபனம்‌ இலக்குவாள்‌ 
௬ வடு ஈடுவிலொளி பளீர்ப ளீரெல 
எரியும்‌ வயிரம்விலை தூறுகேச டிப்பொன்‌ 
விசிறி சுழற்றிய கோலமும்‌ கையில்‌ 
அழகு பயக்குது பாவிசிர்‌ தையவள்‌ 
இடையழ இதும்‌அவ ஞடையழ௫ லும்‌இரு 
துடையழ இலும்மையல்‌ மீறு தேமனம்‌ 
வேறு மொருபெண்‌ தனையும்‌ சசடுமோ 
விரக கற்பனையும்‌ கரணவீசேடமும்‌ 
விரகம்‌ எனக்கமை யாமல்‌ முக்தியை 
வலிய இழுத்து முன்னே சிணுக்களன்‌ 
மடியில்‌ விழுவன்‌ புனைசலவை உடையில்‌ 
வெளியில்‌ தெரியும்‌ மிகரோம ரேகைகள்‌ 
அவளைசெருள்‌ கைபிலேோ தமிதமி தளையறுத்து 
அருகில்‌ வாவென அணிஅச சக்கொடு 
முலையின்‌ முனையின்மேல்‌ செருடு செருடென 
மழலை மெொசழியிடை. விடா.து பேசுவாள்‌ 
விடுவிடு சறறென மேலே எழும்புவான்‌ 


18 


உபரி தொடுத்தே அன்னே இரக்குவான்‌ 
அமளி மிசைத்துவள இடையில்‌ இடையில்‌ 
ஓருகலக மிடுவன்‌ உறவாக மீளவும்‌ 
மோசகமிது கண்டதில்லை ராமனே 

முகமதியிற்‌ குறுவேர்‌ அரும்பி 

அழகு செனித்த தெய்விகம்‌ எனசசொல் 
உடல முழுதும்‌ உயிச்புளகம்‌ எறிப்ப 
மென்ன எனது செவியின்‌ நுனியை 

சாவின்‌ நீவுவாள்‌ சடிதட மத்தியிடை 
நடுக்கும்‌ மணியை அசைக்கும்‌ பேோதீனில்‌ 
கனிச்சே அதனில்‌ அமுதம்‌ ஒழுகவெர 
உலைவில்‌அன்‌ பொழுகுகண்‌ உருகி உருகி 
வெகுதராபம்‌ மீறவும்‌ முடிவில்‌ வலக்கை 
பளீசெனும்‌ பொழுது உடலை இளக்க 
வீரியம்‌ இழச்தும்‌ இடது கையின்‌ 

முதகு தடவிளனை வலிய வருவன்‌ இணி 
எதுதசமதம்‌ மாமதனன சண்டைமிர்‌ தூளியே 
போகு பேசகெனத தோளில்‌ நீடும்‌ 
மென்குரல்‌ கமுகில்‌ எழுப்புவள்‌ பாத 
தண்டைகள்‌ ஒலிககற இடைமிகுதி பதற 
வரிவளைகள்‌ தெற வெகுபூச லாடுவள்‌ 
கடினப்‌ புணர்ச்சியில்‌ மடழ்ச்திரு துடையை 
மலச்த்துவள்‌ போகம்‌ வசதது சமயம்‌ 
இதுசமயம்‌ உனதுவசம்‌ சனதுஉ௰ிர்‌ பசனமென 
மெசழிவளசன வேளையில்‌ முலையை யமுக்கிமுன்னே 
பதிச்தது யுபரி சகக்குறி கோடியுண்டு 
ஒருமனது மகிழ்வுபெறு இரதியும்‌ மதனுமென 
மருவிகலை விசிதிச்‌ சரியோக மாய்வரும்‌ 
சாம ரசனை ரெஞ்சம்மற வாததே. 


19 


6. இரரமலிங்க ௬வாமி பேரில்‌ வண்ணம்‌. 


இடுக்கான வேதமுதல்‌ வருத்தோனும்‌ 

ஆலினில்முன்‌ னுநித்தோனும்‌ 

மசதருவித்‌ கரவுதஅவோனும்‌ 

மத்துமுள்ள தேவர்களும்‌ 

சச்சி நெடுமசதவம்‌ இயறறியும்‌ அறியாதவர்‌ 

முயல்மேவம்‌ பசதியடல்‌ கூனும்‌ மாமதியும்‌ 

எருக்கெசடு தாதடயும்‌ மருத்தேனின்‌ கூவினையும்‌ 

முடித்தோர்‌ வேரும்‌ முப்புசம்‌ மீதறெழ 

விழித்த விழியார்‌ இமய மென்னும்‌ 

மலைக்கினிய காதலிகள்‌ இடமசன இிவனச்‌ 

இயற்பரவில்‌ மூவச்மெசழி தமிழ்க்காதல்‌ கூர்பசமர்‌ 

கினைப்பார்கள்‌ நிள்மதியில்‌ விருப்போடு உலவும்‌ 

உத்தம விலாசர்‌ இரு முப்பதொடு சசல்வர்‌ 

கதிமுச்தி பெறவே அருள்செய்‌ அழயார்வசர்‌ 

ஆடுகொடி இடபமென மேவுக்‌ கானார்‌ 
இராமனுடைய சிறப்பு 

எழிற்பால னாகமனு வுதிதத தேவோ 

தனிவிண்டுத்‌ தேவோ தாடகையை 

வதைத்தே ஈலவேள்வி முற்றி ஒருமாது 

கல்லது வாக்கி வில்லை முறித்து 

மலர்மாதை உயச்மண மேவும்‌ இராமன்‌ 

வலக்கார்முகம்‌ தூணியுடன்‌ ஈகரை விடுத்து 

ஆறு கூடமது விராதனையும்‌ அழித்தே 

ஊடு கானகத்து அரக்கி நாசிகான்‌ 

மக்கனெடு மானை வயிற்றிற்றலை கொள்வானை 

மசா௮  மானொடு வாலியும்‌ மசளஎக்‌ 

குலைத்துஅலை அடைத்தே வியார்‌ அணிமொய்‌ 

குலத்தேசடும்‌ மாளமுடி அடுத்தேசனும்‌ மேவப்‌ 

பற்றுமுயரச்‌ புட்பக விமானம்‌ சகர்புக்கு 

முடிசூடி வளரும்‌ ரகுரசாச வேசன்‌ 

வருவழி யில்‌அடி சூடும்‌ பரனாம்‌ 

௬சரதனென இருச்தோன்‌ டூீடு ரவிகுலண்‌ 


20 

வீசயாகுநாதன்‌ வெற்றிச்‌ சிறப்பு 
வழுமன மாகதர்‌ துலுக்காணர்‌ சோழர்‌ 
வடுகர்‌ மசாட்டச்‌ குடகத்தர்‌ கருசாடர்‌ 
வடதீசை மேவு ராசர்பொரு. படையொடு 
இறைஞ்சிப்‌ பணிவெசடு பணியா இபல 
குவித்தே சலாமிட்டு முறையோ பசசசயென 
அருன்கூச்‌ குரிசில்‌ தனுவாழ்‌ இரீடி. 
மணிக்காவில்‌ நீடுகொடி விண்ணுக்‌ சேற 
கூலாவு சறவலரச்‌ மேல்விருது பெற்ற 
தறைசா வளர்கள்‌ பெற்ற நீதி 
நினைச்துபதி விசய ரகுசாதற்‌ ரொழுவார்‌ 


இரகுநாதன்‌ செய்த திருப்பணிச்‌ சிறப்பு 
மாகத்‌ தெசடுமே இகலுமணிக்‌ கோபுரமும்‌ 
வீதிகிறை இருத்தேரும்‌ சேமம்வைத்‌ தொருகவச்‌ 
சாணுமுன்‌ முத்திதரும்‌ மாசச்கிதி உடையோன்‌ 
அழகசசன சோபை உவப்பரக அறும்‌ ஒரு 
பெருச்சாளி வாகனம்‌ முதலாக அவரது 
வசகனங்‌ களைமுத்‌ முக்குக்‌ கரனை 
தெற்கு முகமாயெ விருப்பர்‌ கீடு 
வானவர்‌ சதித்தசம்‌ படைத்த ர்தியான்‌ 
தலைவியின்‌ நலனும்‌ கரண விசேடமும்‌ 


வேளது உன்மத்த தானை யசயவன்‌ 
வெட்கம்‌ எனடச உடல்கூ இைதது 
முறைமடம்‌ வேரு சாறு 

இருக்கர னதொரு கரண விதத்தான்‌ 
வீறு புலியினைப்‌ போல வேல 

போகம்‌ மிக்க அயிராணி மலையில்‌ 
திருவனான்‌ உசகம்‌ பற்பிணிகள்‌ போதும்‌ 
அதிசயம்‌ சசடி. காடி உற்றுப்‌ 
பசிபரஷை யாலும்‌ சொடிச்சொலி னாலும்‌ 
சாமி பேரிடுவள்‌ மேதுக்‌ காகவே 
அன்புடை யவளாய்ச்‌ சொல்லுவன்‌ வசச்‌.துடை 


(இடுக்குவள்‌ 


21 


சீபதலம்‌ எச்சரிக்கை சாமி எனவே 
௪ம்போகியோ அலது கசப்பாசியோ 

கலவி வெறுத்தார்கள்‌ போல 

உச மிசையொரு சூட்டுக்‌ சூட்டி 

இருநூ லிடைதுவளச்‌ சயனம்‌ 

எழுநூறு படிச்தாள்‌ ; தனமதில்‌ இ௯சயவே 
படி.ச்திடும்‌ அளவை அணைகு இதி தோடி 
ஓடுமட்‌ ட.தனிலே அவசமுற்‌ றசனிலே 
களைப்பை ஒட்டியே மசசன்‌ 

இரதி முதல்மட வார்அஞ்‌ சிடவே 
பலிப்பான தேசர்கலவி புல்லிமுகம்‌ முரித்தேனா 
காபி முற்றும்‌ நுணிசா கொடுசுவைத்தே 
வடரீள்‌ மணிசுவைச்‌ தல்குல்‌ துழாவி 
இருசெவி சாவிண்‌ நீவி 

எடுப்பான தோர்கிலைக்‌ கேர செனவும்‌ 
உரைத்தேன்‌ அசம்மூல முதல்கவப்‌ பான 
தான மேற்றினன்‌ உடனே பருசவே 
களியு மாெயர்‌ கெக்கலி கொள்ஸாள்‌ 
உருருவேன்‌ கையொடு பலகார ணமெனக்‌ 
கூரல்கொடுத்‌ தாள்விடா மல்‌ஆவி உதிர்த்தாளே 
கசவிரகு பெறக்‌ கோழிகூவ வெற்றி 
அமளியினும்‌ அத்புதம்‌ இதன்‌ 

காத்தி னுடனே உபரிவிளை யாடுசாமி 
தவளம்‌ மருவும்‌ சுகமே சம்பிரமமே. 


இ கூணாமணியேரில்‌ வண்ணம்‌. 


சூனாமணியின்‌ சிறப்பு 
ஆட்செயசல்‌ சாலுபடை. மாட்சியால்‌ 
வாழ்வுபெறு சாட்டியொல்‌ நீட்டுபெறும்‌ அள்கையால்‌ 
பூமகவ்கை சயமக்கை கலைமக்கை நிலமக்கை 
அருன்மச்கை வடிவெக்கும்‌ கிறைவோன்‌ 
ஆக்க மாய்அருள்‌ வாக்னொன்‌ நிறைவோன்‌ 
வக்கமசய்‌ வாடு பணிகண்ட வரதன்‌ 
அஞ்சலென வச்திதைய சஞ்சலம்‌ ஒழித்தவன்‌ 


22 


அருக்தியர்‌ தணர்தவன்‌ வழக்கு கொடையான 
ஆர்க்கு மாதரவு அறிவுளேசச்க்கு சாதனவன்‌ 
பசவைமசச்க்‌ லொமோகன சுந்தர மதவேள்‌ 
அண்டினவர்‌ சஞ்சலம்‌ அடைத்துஅவர்‌ 
பெரும்பொருள்‌ அருந்தவர்‌ உறும்பொருள்‌ 
மிண்டர்‌ இடியேறு அனையான்‌ 

ஆதல்‌ சேமகிதி தீதிமான்‌ 

தாததனாு. தரனதனதா 

தசததனு தரனவெனும்‌ 

இன்ப இசைபசவ வண்டுபல 

உகன மவுலி இரத்ச குறிஞ்சிமுசல்‌ 

செக்கு வலையான்‌ அடையார்‌ வெருவ 
வீக்குவரள்‌ விசுவிசை பாக்கவர்‌ மான 
ரூலதிலகள்‌ சர்தன கதம்பமதில்‌ 

குக்குமம்‌ சானமுடன்‌ தவழத்‌ தண்புவியில்‌ 
வசழுபல மக்கையர்‌ தமக்குப்‌ புயவேள்‌ 
தாக்கனாச்‌ ஆரதூத ரோக்கனான்‌ மச.துரிய 
வாக்கினான்‌ செடுமொழிகூர்‌ சச்திர சரர்தக 
துரச் தரன்‌ சவுர்தரன்‌ புரந்தரன்‌ என்றபுசழான்‌ 
தானம்‌ மாருத கொடைவன மையான்‌. 


சாத்தனூர்‌ சிறப்பு 
தாற்நிலே வசமைமது ஆற்றிலே பாளையுதிர்‌ 
சேற்றிலே சேயகல்‌ வயலி னருகே 
சர்துகருவின்‌ பழமுதிர்ச்‌ தனைய சேர்ந்து 
அயலில்‌ சந்தனம்‌ அனச்தரம்‌ உனைச்து 
மணல்சூழ்‌ மேட்டிலே எத்றியயல்‌ கொடி சூழ்‌ 
அலரேட்டி லேஏறி அரவிச்த முகமேல்‌ 
தாளம்‌ சொரிந்து தண்பெடை மேன்மேல்‌ 
பேசகாஅ இடைகொண்டு துயில்கூர்‌ சாத்தனூர்‌ 
அதிபதி பாடருமா சாடாளு கேசத்தரு 
சூளச மணியெனும்‌ கருணைமசல்‌ கங்கை 
அக்க வழியரன்‌ தணைவன்‌ வண்டமிழ்‌ 
காதலன்‌ உகர்து அடிமை வாழ்க. 


28 


8. நெல்லை நாதர்‌ பேரில்‌ வண்ணம்‌ 


சிவபெருமான்‌ சிறப்பு 


ஒளியுமாகி அருளுமாகி இருளுமாய வெளியுமாய்‌ 
சேமி வெற்பு மாகெட்ட. மாகியே 
பகலுமாகி இரவுமாய்‌ மதியுமசகி ஒளியுமாய்‌ 
சாகமெட்டு மாகமற்ற சாகமெட்டு மாயே 
உடலுமசகி உயிருமாய்‌ அறிவும்ஞான வெளியுமாய்‌ 
வேதவித து மாகமூவர்‌ ஆதிசேவும்‌ ஆகியே 
ஏனவையில்‌ கிறைச்துலவு சிகசை 
உசகசசாணி வரைவில்‌ லசய்‌ஒரு 
முகுரதன்தானும்‌ பகழியசய்‌ 
மாபுரத்கை நீறெழப்பண்‌ 
நனகைககைதத ஈசனார்‌ 
விடையிலேறு பரமனார்‌ மிடதுநீல கிறமுன்னார்‌ 
கானகத்து வேடன்‌ எச்சிலே பொசித்த 
வசயினர்‌ உழையுலாவி வருகையசச்‌ 
மறலி உகைசெய்வசச்‌ வீரபத்திர காளி 
வெட்கியே நடக்கவே கடித்த தசளினாச்‌ 
அறுகுடன்‌. இங்கள்‌ சூடும்‌ சடையார்‌ 
தெரிவை யாரும்‌ பரதியார்‌ 

வானை மீன்‌ உகளுதல்‌ பற்றிய வருணனை 
வாளை வலைகள்‌ பிறி உச்தியே 
சசமசைத தடாகம்‌ முட்டவே 
குழம்பும்‌ சீரின்‌ மடுவினில்‌ 
மூழ்கு ஒளியினல்‌ இசைகள்‌ பாடும்‌ 
அணியெ லாம்‌இசை ஏற்ப சாதி 
பக்கிரச தெழுப்ப சீடு தாளச்‌ 
ச௮செல்‌ லான வயலெ லசச்சம்‌ 
வேலி யதி; வரம்மீ துடுக்கள்‌ 
பேசல முத்தமே சொரிச்த கோடல்‌ 
வயல்மடை வரம்பி னூடு தள்ளியே 
செறிய நீரில்‌ மூழ்லயே 
கரையில்‌ எறி அனவிலே 


24 


பேோயளாய மேக்ததின்‌ வாளை முட்டி 
வி.றுங்ககலி முறியவே கமுகம்பசளை சிதறவே 
வாலடித்து வானை தசவியே குதித்த 
வாவிசூழ்‌ திருசெக்‌ வேலி இறைவனார்‌ 

கரிய வேழ உரியிஞர்‌ கவிழ்க்கவே 

கழித்த வேயின்‌ முக்த ராயினார்‌ 
வடிவுடைய மக்கை பங்கர்‌ வரையின்மேல்‌ 


தலைவியின்‌ வருணனை 


முளரி மேவும்‌ அசிலையே களபலீலை அனிதையே 
மதன ராச சப்பமே மறுப்படாத 

பரமா ஊக்கமே கடையப்படாத பவனமே 
வடுப்படாக அயிதமே நீல ரத்தினமே 
விலைப்படாத வச்ச மாலையே முத்த 

ரசனையே மதுர சார வசனையே 

கரமனுக்கும்‌ மோகமுற்ற மோகனப்ச தாபமே 
பரிமன வசந்த மாகச்‌ அரசே 

முருகுசோபை அதசமோ தாளரேகை முறுவலேச 
சிழுபொட்டுடன சாமமிட்ட 

வசகு கெற்றி சசபமே வேளை 

இகலியே கலக களை முடுக?ய 

பூசலிட்டு மசயமிட்ட அத்த சாலையோ 
முலைகளீடு ௧௯௪மோச கரணவிர மகுடமேச 
கோமள கம்பீர சகாவான வட்டமேருவேச 
துவளுமிடை வஞஷ்சியோ 

எளியபேரை அறிகிலிர்‌ விரகதாபம்‌ ஒழியலீச்‌ 


தலைவன்‌ விரும்பியன 


மேனி சுற்றவும்‌ நிற்க 

ஆலவட்டம்‌ வீசவேர அளசபசரம்‌ வரவோ 
அல்லது பசதச்‌ தடவவேச 

பாதாட்சை சமக்கவேர அடப்பம்‌ எகவேச 

கைச்‌ வளையி வேச அடிபைஐலை எழுதவேச 


[ப 


வேண்டுகோள்‌ 
கோபம்‌ விட்டு வசச பட்சமாய்‌ 
அணைத்து வசழுவீச்‌ 
இனையளவும்‌ ரெஞ்ில்‌ இரக்க மிலையோ 
எஇரிலாத மமதையேச மதனசசசச்‌ சதுகையோ 
பூகலத்தி $லயொருச்தர்‌ கேள்னயற்ற வாசியேோச 
பொழுதுவிழும்‌ அளவுமே மதியுலாவு பொழுதிலே 
யானொருத்தனே அனித்திசா 
முழுக்கவாட. வாடியே விசசரம்‌ இடுவனே 
இதுஎன்ன மாயமேச ஆசசசமா 
நீரிருக்க சசனிருக்க சான்வருக்தல்‌ கியாயமேோ 
இணிஎழுதி மன்றில்‌ ஊர்வன்‌ மடலே, 


9. செம்மை இளணையாண்‌ வண்ணம்‌. 
இளையான்‌ பண்பு நலள்‌ கல்‌ 

வச்செமா மணித்திரள்‌ கோடி 

அற்றுதவே அழுத்து இரிடமோச 

வடிகுழை அணிபணி விரி 
முருடு முசசுயாழ்‌ மத்தளம்‌ பபேரிலக 
டோலக்‌ முழக்கெழு பேரி இத்திச 

காத ௬ரமும்‌. செறியக்‌ கணகிசை 
கூடை.கெொடி கசூதிசைதேர்‌ மணப்புய மாலை 
சட்டை சூடிச்‌ சிலராகிய புலவர்‌ 

போதா அகலத்‌ தவகையுறு சகல 
கலைவல புலவன்‌ கவியகம்‌ மூழப்‌ 
பேரருள்‌ சேர்துய்ய சல்ககிதிவாழ்‌ தாணிதரன 
மதத சாகத்தின்‌ இப்பொரு கோட்டினை௪ 
சயிப்பவன்‌ ளிகழித தவள மதிக்குடை. 
கிலசவெ நிப்பவே நிததம்‌ உலாவு 
கெற்கத மோக சத்து வேள்‌ 

முழுத்த இசசலிருள்‌ உகள 

உதய இரனா உதடன்‌ வரையில 


விசய நேமிக்‌ இரிசேோ பயிலாக: 


26 


கெற்பினிலே உதிசதெழு ஞாயிறு வலம்வரும்‌ 
புடி தலையொரு முடைதணி கிறுவுவோன 
உள்ளத தன்பீன உபகசசரம்‌ அகலா 
வீசசுவ ரூயசீ அக்கர பாணி 

அச்சு தன்ம சுவுத்துவ மார்பினன்‌ 
உலகில்‌ 17௯௦௧ கற்றை யமிடையமிசை 
கிறையுமிழ்‌ பத்த மகுடக கேரயில்‌ 

பரிபூ சணக்குட மாளி கைக்கண்‌ 

திறமை யானசரி பதகவீ கல்லோலம்‌ 
இலிரிமா மரகதக்‌ கிரியாம்‌ 

விட்டுணுவோ எனத்தமச்‌ கூறச்‌ 

சகதி விசாயகர்‌ பிரமர்‌ வேள்மா 
முனிவர்கள்‌ ஐவர்‌ மிசைசெய்த புகழினை 
முல்லை வெண்டரள மாலை அணிவேன்‌ 
வெற்திபெறும்‌ மார்பன்‌ உற்பன மசன 
சற்பன பாஷை எற்பனன்‌ அடையலர்‌ 
படைகள்‌ உடைய வடுகர்‌ கருடர்‌ 
செடிய உத்தா தெக்கிண ச்சிம 
முக்குண பாலிணின்‌ பண்னவர்‌ புகழும்‌ 
இயலணி நிபுணண்மாச்‌ மெச்சும்‌ உதாரன்‌ 
உச்சித யோசனைக்‌ குச்சரி யானவண்‌ 
பச்சைக்‌ கமான்‌ அடியரில்‌ எளியவன்‌ 
வலியவரில்‌ வலியவன்‌ இவ்வவணி ஆள்வள்ளல்‌ 
செம்பொன்‌ மேரு கரிபின்வாய்‌ 

பச்சினம்‌ பொருப்பில்‌ ஓல மிட்ட 
குரோதன மைக்கடல்‌ சாடுகடு விடமொடு 
கொலைதனைப்‌ பயிலும்‌ அபில்சன்‌ தழையுபு 
மாயக்‌ கணேைபாய மயக்குற விழுச்தவர்‌ 
அக்ரம கானை உ௨க்கிரம வாளி உடதுருவ 
வெருவ அமரில்‌ பொருதுதோத்‌ திரமசக 
சற்ற சச்பத முற்றவர்‌ இருப்புணர்‌ 
இிறைகொள்ளும்‌ வளமும்‌ பெரிய தனமும்‌ 
மதன கலையும்‌ வாழ்பவன்‌ வரைமேல்‌ 


27 


தலைவியர்‌ சிறப்பு 

வள்ளையல்‌ குழையில்‌ மோதும்‌ விழியிர்‌ 
பத்தி செயக்கா முறற்கெளி தான 
சித்திர மோகனக்‌ இளியெனவே 
பகரணமும்‌ சசிக இரணப்‌ 
சன்ன வதனமும்‌ மொக்ளெ நீரை 
ஒப்பாய்‌ மாமருப்பு எனவிருது அமைத்த 
கனபவளப்‌ பரிமளத தனிமுருகு ஒழுகயே 
பட்டாையைப்‌ பலசாது முடுத்தழ கான 
சிற்தி டைநூல்‌ துவள இலகூறும்‌ 
சனப மாரி தவழ விசையமாச்‌ 
வெய்ய கும்பம்‌ எனவிரி அழகால்‌ 
வசரிசூழ்‌ உலகத்‌ தலம்‌இச்‌ சைகொள்‌ 
பாசத்திண தானவடத்‌ தனபாசம்‌ அசைய 
எழுபுவனம்‌ விலைபெற எழுதுதிலத நுதலும்‌ 
அறிதற்கு ஆசைஉமக குனதுபே ரின்தணி 
பொரும்படை. வீடிரவி ரெண அருணம்‌ 
உலவுமவர்‌ ௪ததள ஈளினமோ கரையில்‌ 

தலைவன்‌ செய்ய விழையுந்‌ தொண்டு 
சாண்ம லர்க்குழல்‌ தான்புளைச்‌ இடுவேன்‌ 
ஈலத்தநில்‌ ஒவேண்‌ ஊர்கசியே அனனடை 
கொண்டு வாழ்வது விடீர்‌ 
மையல்செசள்‌ தாபம்‌ கினையிச்‌ 
கைச்சிலை மாரனைப்‌ பிறகே வரச்சொல்வீர்‌ 
போச்‌ சொல்லுவிர்‌ இதுகரு மல 
ஏது துயரம்‌ எனநீர்‌ வினவில்‌ 
இனிமை பில்யான்‌ மெததிய பூவினில்‌ 
பிரசாசமே மெத்தை பதிலே வச்துடனே 
அரைபுனை யும்கலே ரெ மகிழ 
இருவர்‌ மனதும்‌ ஒருமன சாகக்‌ 
களிகூர சற்கனி னி சர்க்கரை 
பால்வாய்தர முதிர அதர 
அழுது பருகி உருக மருவியே 
உய்ய வும்செரல்‌ என்றும்ளன்‌ ஆணையே. 


a8 


10. சந்திரமதி வண்ணம்‌. 


பார்வதியின்‌ சிறப்பு 
பகிரண்ட சவகண்ட புவனக்களும்‌ அனைதகாழி ்‌ 
கருப்பமு.ட்‌ அருக்கசதி முச்சுடருமெண்‌ டிசைதாமும 
எண்பணியும்‌ எண்குவடும்‌ எட்டாத பொற்குவடு 
செட்டாழி வட்டமும்‌ ஓரைக்‌ இணையும்‌ H 
முபன றனர்‌ அறிக்தணவும்‌ எத்தேவர்‌ முத்தொழில்‌ 
முத்தேவர்‌ கற்பிதமும்‌ யாவையு மாலெறைவரா 
அமரர்‌ பணிதிரி பம்பிகை சவுர்தரி } 
அருட்பால்‌ ஈபவள்‌ பொருட்பால்‌ அளிப்பவள்‌ 
புசச்தரி சுமங்கலி பசுக்கெரடி முடிப்பவள்‌ 
கினைத்தது முடிப்பவன்‌ மலைக்குமரி சுந்தரி 
மதக்கி சிவசங்கரி அநக்தசய னத்தாய்‌ 
கச்சியில்‌ கச்சாலை உத்தமி 
சரோருக பாதம்‌ கினைவோன்‌ 
தலைவன்‌ சிறப்பு 
தண்டமிழ்ப்‌ பரப்பில்‌ அகமும்‌ 
புறமு மென்றிரு வகைத்தாய கவிகளைப்‌ 
பண்ணு மவர்தனல்‌ கருணைவல்‌ செபதி த 
௪கசச யுதத்தலைவர்‌ சுக்ரோ தயங்கண்மிகும்‌ 
அழகார்‌ தாசம்வரச்‌ சங்கொடு சலஞ்சலம்‌ 
வலம்புரி இடம்புரி இடத்தே இருக்கும்‌ 
வளமடல்‌ தசமசைக்‌ குன்௮ரி மண்டும்‌ 
மசசகச்‌ மண்டலம்‌ மறுக்கெட விளக்கிய ்‌ 
தனுக்கோல்‌ உடைக்குரிகில்‌ ௪ச்இிரமதி இச்திரற்காம்‌ 
அரிய பாவையை ஈக்கு விருப்பால்‌ 
வெற்றி முகில்கெசளக்‌ கூறு களியசோம்‌ 
கட்குடியர்‌ கூற்று 
குண்டலமிடும்‌ கொண்டையிடும்‌ மண்டையர்‌ - 
கொடிக்சேசல்‌ 
பிடிப்பவர்‌ குணக்கேடர்‌ எப்பொழுதும்‌ முன்குடுமி 
அச்தணர்‌ முசண்டையர்‌ காலையில்‌ முழுக்காடா 


29 


பூசதர்கள்‌ கமுக்காணி மொட்டையர்கள்‌ சொண்ட 
விரதம்‌ பிழையுறும்‌ கதிபெறும்‌ பிழையினில்‌ 
களிப்பில்‌ சடி.த்தே முழக்கிவிடு யாமிடு 
பூசை எளிதே கொக்கணரைக்‌ கனைரூவம்‌ 
சுறிமுகச்‌ தனையேசல்‌ விடித்தமுளை முத்தால்‌ 
சமைத்துவிடு சம்பாது கம்பரிசி கெச்தத 
பதர்தணில்‌ இறச்கா திருல்கில்‌ முழுகிப்பேசம்‌ 
இறக்கிவிடு மறைமுறை மைப்படி மகதிரம்‌ 
அளச்இடு கடர்தனில்‌ அறக்காய வடித்ததை 
மசக்கா லெடுத்‌ தளவிழி வாவா 
ஒருவானை சமையல்‌ சேசஇணிக்கும்‌ புளியும்‌ 
இட்டுத்தேன்‌ போன்றினிப குழம்பிடு 
கொழுப்பாடு அவித்தை எமக்மீரல்‌ சட்டுவை 
குறங்கதில்‌ ஈறுஞ்செஞ்‌ எதைஎ அம்பது 
தவிர உமக்கே தலைக்கறி உமக்கே 
குடல்பொரி பலூச்‌ தருவர்‌ இம்புருடர்‌ 
தின்பவரை இக்கொரு புறத்தே இருத்திடு 
கட்பானையே ஊறிய காடி தனையே 
கெண்டிகளில்‌ மொண்டுகொடு 
மெசச்தையில்‌ மொண்டு கொடுவிரித்‌ தேகுரு 
தக்கணைவை தண்டனிடு கும்பிடு சகுமணடலை 
கிசம்பமது வைப்புரி முக்கண்‌ அறவரில்‌ 
தூபம்‌ இட்டுவை சுகச்தருவர்‌ அனறிஉமை 
பஞ்சம்‌ பதம்பசவுவை கரண மற்றதேரச்‌ 
சிவசூயோனம்‌ முத்தி தருமே 

11, குமார சரம்புவன்‌ வண்ணம்‌. 


சிவபெருமான்‌ சிறப்பு 
புனலே திரும்பிய சடை.தனில்‌ மஞ்சனத 
அயமீ ராடு புக்கவர்‌ மதமெனும்‌ 
அய அருவி பெசக்கு குஞ்சசத்‌ 
தோலால்‌ விறு கஞ்சுகர்‌ புகலி 
அச்சணர்‌ அரசர்‌ சர்தார்‌ செர்தமிழ்ப்‌ 
பாவலர்‌ பாஅலர்‌ வீறு இண்டயச்‌ 


30 


மறைகள்‌ தாமும்‌ மண்ட அரியவர்‌ 
புவிஅ டன்கதும்‌ உயிர்பெ மும்படிக்‌ 
கண்ட மட்டே ஆலசலம்‌ உண்டவர்‌ 
உமையுடன்‌ மாலயன்‌ வணக்கும்‌ அருணைப்‌ 
பதிக்கே வாழ்வாய்‌ இருர்தவர்‌ புலிபதஞ்சலி 
முணிதொழும்‌ திருவம்‌ பலத்தேசேச்‌ வானவர்‌ 
பொன்னெளி தவழும்‌ இரவிபேோல்‌ ஒளியவர்‌ 
அனுதி னச்தொழும்‌ அடியர்‌ தங்களை 
மைந்தரைப்‌ போலவே தாமு கர்தவர்‌ 
முப்புரம்‌ பொடிபட முனிச்தவர்‌ 
ஐக்கணைப்‌ போர்வேளைக்‌ காய்ர்து வென்றவர்‌ 
சிக்க ளும்‌எரி கரங்களும்‌ மக்கையின்‌ 
கூறும்‌ வளசக்‌ கயிலைமி துறைவார்‌ 
குளிர்‌ சண்பகக்‌ காடே 
நிரம்பிய அமுதச்‌ சர்ச நிலவே 
தடக்காது தவழ்ச்திடும்‌ அருணை யம்பதி 
மருவு சக்கரச்‌ அமுதவெற்‌ பானார்‌ 
ஆறணிர்தவா்‌ வரையில்‌ மேவுகின்ற வனச 
மங்கைமார்‌ சிறப்பும்‌ தலைவன்‌ விருப்பும்‌ 
அருணை மலைமக்கை வனப்பும்‌ செயலும்‌ 
மண்டப மடல்‌திறச்த மடச்தையைக்‌ காணீரோ 
நிரர்தரம்‌ மழலை வண்டுகள்‌ சுற்றும்‌ 
கருக்குழல்‌ மன்சையைத்‌ தளர்க்தனன்‌ மனத்தில்‌ 
அமுது குத்த பெதும்பையைக்‌ காணீரோ 
சொல்லுஞ்‌ சொல்மட ஈல்லார்க ஞடனே 
மண்டலம்‌ அசையவம்து கழக்கெடுக்‌ தாடாசேச 
செழுக்கலை இடைஒசிச்‌ இடவும்வளை செசிர்திடவும்‌ 
கொல்லப்‌ புக்கார்‌ களரியில்‌ எனும்படிப்‌ 
பவுரி கொண்டவர்‌ பச்தடித்‌ தாடாரோ 
பிரிர்தவர்‌ இதனில்‌ மீன வரிலேோ 
கன தனக்‌ களில்‌இளகு குக்குமம்‌ பூசேனோ 
சிலம்படி, வருடி அஞ்சனம்‌ எழுதி 
நின்று முகச்தனைக்‌ கரணேனோே 
மணஞ்செறி கரிய குக்தன மயிர்வகுச்து 


81 


கினைச்து கரும்பொடு காணேனே 
தொடச்ச்திடு கலைபி னக்களேச டென்னை 
நினைந்தவர்‌ என்சொலிப்‌ போனாரோ 
தெரிவையர்‌ திகுதிகு தக்கதோ திஇதக்கதோ 
இசைகணங்‌ கணக்க தேசம்‌நிதக்க தோதிக்க 
எனும்படி தமரிக்கும்‌ விரமுச சொத்த 
சவகண்ட லோக தசளததிலே 
கொட்டு மேளத்தலே சக்ர வாளத்திலே 
அழகன்‌ பெற்ற வெற்றிச்‌ சிறப்புகள்‌ 
உருத்துவரு கண்டர்‌ அணிசெருஸ்க்‌ கனன்று 
பரசக்ரெ சேனை சிதறும்படிக்‌ கடம்பையமச்‌ 
வென்றவீர இிரத்தனால்‌ மிக்க சூரத்‌ இனால்‌ 
வெற்றிசேர்‌ விக்கிரம ஆதித்த னை 
திண்டிறல்‌ ஆன்வீரன்‌ அழகன்‌ வீசவேள்‌ 
இகசப்பொன்‌ மேருகரி யெசத்த மேடை இகழ்‌ 
வெண்குடை விளக்கும்‌ மணிமுனறில்‌ மீது 
சேவிக்கும்‌ ஈழத்தார்‌ கலிங்கர்‌ மகத்‌ 
சனேத்தர்‌ பாக்கர்‌ சேரர்‌ செம்பியர்‌ 
வசவிட்ட நீலமணி முத்துமாலைக்‌ கருவூலம்‌ 
பொன்னுல கதனுடை அசழ்வுக்கு சகேசொக்க 
சாளுக்கு சாள்மிக்க வாழ்சன மான,்தினல்‌ 
பெரும்புயல்‌ வரைஎட்டும்‌ எழு்சை எட்டும்‌ 
மண்டலமும்‌ வச்துபுகமும்‌ பிரதசன லேத்தினல்‌ 
மிக்க தரனத்தனால்‌ வித்தை தீரத்தினால்‌ 
மிக்ககான சங்கரன்‌ குமரன்‌ மருகனன 
நிருதச்கள்‌ கூடி கரவிட்ட வாசி 
குலவும்‌ கவரி குஞ்சம்‌ வளைமுன்கை 
ஆழி கோலக்‌ கபாயச்‌ சட்டை 
துப்பட்டா வச்சா சோபை குலாவிட்ட 
பொலக்கு டைத்துரை கொள்ளாது கவித 
மாக வரும்விஞ்‌ சையர்புகல்‌ எக்கற்று 
இடைசடவி வச்து மாடமா கத்து 
மேகப்ர தசபத்தை சேசொக்க வாழ்விக்கும்‌ 
வாலத தியாக சகததி 


குருபதீதி யான வெபதீதி குணமும்‌ 


82 
பேசறமும்‌ இன்சொல்‌ நெறியும்‌ பொய்யாது 
மீகசதற்ற சீதிப்பிச தூபத்தி னால்மிக்க 
டூசசமளக்‌ கடசமிக்க யானையின்‌ மீதிலே 
வருமசற னென்ன மதுசை மீதிலே 


சாம்புவன்‌ அறச்செயல்கள்‌ 


குருசொக்க மாதர்‌ முடிவைத்த போத 
குயிலும்‌ வெண்டசளம்‌ மிஞ்சுவயி சம்பொன்‌ 
மணிக்‌ கக்கொடி பூசக்கிர வாளம்‌ 
பிறைவான்‌ வட்டமேல வட்டமாய்‌ இட்டமான 
கஞ்சுகக்கள்‌ ஈசற்கு நீடுபரி வட்டம்‌ 

ஆடை அமுதூண்‌ பரிக லங்களும்‌ 
பெசன்னார்‌ ஆழிக்‌ கையால்‌ மிக்க 
காணிக்கை பாலிக்கும்‌ மான்கரமா இத்தனை 
'மக்இரி ஈடைகற்ற போது கெொடைகனக 
குலசவ்‌ கான்விளக்க வருமைந்த னன 
மாதர்க்கு மோ௫டக்கு2 வேளெசத்த கோலப்‌ 
பிசகாபக்‌ கோமாற குமர சசம்பூவன்‌ 


தலைவியின்‌ சிறப்பு 


வீருன கருவை வளசாடு சூழ்மகச 

கல்லோல சலஇத்‌ தடச. வளரும்‌ 

கமலக்கை வரமங்கை போலும்‌ மாதர்க்கு 
எல்லாம்‌ மிக்க ரூப்‌ பெண்ணே 

சத்திர; மலைக்கவல்‌ லாசப்‌ பெண்ணே 
அனக்கனும்‌ இரசிக்கும்‌ இரதி பசவுபெண்ணே 
பொன்னெழுதும்‌ திலகம்‌ இர்துநுதல்‌ 

இச்திர மாலைகல்‌ லாசக்கட்‌ பெண்ணே 
முச்தும்மோ கனப்பெண்ணே பதுமசாக மணிபெண்ணே 
மட்டுவாச்‌. கரும்பினில்‌ வடியிட்ட தேனில்‌ 
அமுகத்தில்‌ மேணிவடி வங்கொடு சமைத்த 
சக்கையே பெண்மா ஸணிக்கமே வச்சிர 
நிரணப்பெண்‌ ணேகட்டி மாடைப்‌ பெண்ணே 
பசவும்‌ பரதம்‌ சொச்இட. வும்கீ 

காலில்‌ வருவது என்ன கீத்யோ 


88 

தலைவன்‌ செய்ய விரும்பும்‌ தொண்டுகள்‌ 
மலச்மெத்தை மீது சபனத்திலே வாருமலர்ப்‌ 
பஞ்சடி கடந்த விகனல்‌ கண்டீர்‌ 
வசசம்படப்‌ பன்னீர்‌ தடவவோ 
பொற்ப டீரத்தை மார்பகத்தில்‌ ஒற்றவோ 
நிலச்தனில்‌ அடிவைத்த போதுஎன்முடி வைக்கவரும்‌ 
முன்னழகும்‌ பின்னழகும்‌ கண்டே சதிர்கொண்டு 
பேணி ஆலத்தி சேவிக்கவேச இட்ட. 
வேலைக்கோர்‌ ஆயத்தமாய்‌ கிற்கவருவ தன்றியும்‌ 
வடமிட்ட சீல முகவட்டம்‌ மீறி 
வனருல்‌ களபச்‌ கும்பமதக்‌ கொக்கையான 
மசமத்த பானைக்கோர்‌ மாவுத்த னா 
முகபடாம்‌ இடவேச இட.வேச சொல்லும்‌ 
சொல்லும்‌ எதேது பணிவிடைகள்‌ எவுவீர்‌ 

கரண விசேடம்‌ 


அமுதச்‌ செசல்லேசை மெசழிதள்‌ னசட 
அரவின்‌ படம்‌ஓதுக்கு அமுதல்கள்‌ பாய 
ஆகததில்‌ மேவிக்‌ குலசவச்‌ சமாளித்து 

சேசம்‌ வளச்ச்து வேர்௮ ரும்பிட 

இதம்‌ ஒக்க, முறைசற்றி இருசக இடைமுழக்கு 
ஒருசவ்‌ லேரசை ராகாதி லேயிட்ட 
தாளத்திலே ஓட்டி யாணத்திலே முழங்கிட 
அனுபவத்து னாலும்‌ அளகும்‌ புடைசரிச்து 
சரியும்பொன்‌ சகலர்‌ து வராதீதின்‌ இனிக்கும்‌ 
சாளிட்ட கேளிக்கை கையால்‌ வணக்கிடு 
மசனாச்கள்‌ முறைமைய து கசணுமே 

அகலிட்ட வாசனைப்‌ பிச்சி மாலை 

அசலஞ்சரி யச்சரிக்த சரிகொண்டை வாகும்‌ 
ஆழிச்‌ சகோரத்தை வேல்தொட்ட பாணத்தை 
ஆலததை சீலத்தை மேவும்‌ அஞ்சன்‌ 

விசசு கபாட. வழிஃற்‌ நறதிதும்‌ 

விழிகொண் டெறியின்ப விரகுல்‌ அடும்‌ 
சேவடி யடைவாய்‌ மிக்க கோலச்‌ 

சலாசிக்கு மேலிட்ட பூவிட்ட சேலையும்‌ 


8 


க்‌ 


தணிஅருண பரவசள நகைமுத்து மையும்‌ 
அழகும களிமிகுக் தும்‌ இருச்த வாடும்‌ 
ஆசைப்‌ பச்ட நிக்க போக்கும்‌ 
மேசகிக்குட்‌. ஆருக்கும்‌ மேசூக்கும்‌ ூல்மருக்கு:! 
ஈரேழு புவியும்‌ சசும்விலை போகுமே. 
12 தியாகராசர்‌ வண்ணம்‌. 


தியாகேசர்‌ சிறப்பு 
மேலாகும்‌ இகத தேவனால்‌ முசுகுச்தன்‌ 
வில்லிகொண்‌ :.சடவரும்‌ ஆதிப்‌ பெருமாள்‌ 
தசெழு இடக்களுக்கு ஈசர்‌ மூவருமுன்‌ 
உனளறிந்து ஓதரிய கோவிற்‌ பெருமாள்‌ 
வேதா வியக்திடப்‌ பிடமீதி னிலிருக்து 
மெய்யசைக்‌ சாடிய விசோதப்‌ பெருமாள்‌ 
கம்பிக்கர தழகிய பெருமான்‌ வீணா 
்‌ மதங்க சற்கீத கரத கிரம்ப 
விவ்ளூக்‌ ேதன்தசை வீமரணப்‌ பெருமான 
சோமாசி யன்பரிட்‌ அருள்க வேவர்து 
சொல்விருந்‌ தசட்முதிய கோயிற்‌ பெருமான்‌ 
ஓவ்சது வச்தடிச்‌ தெளித்‌ஃ சளில்‌ விளக்கு 
வெள்ளிடொன்‌ பூண்டிடும்‌ ஆனைப்‌ பெருமாள்‌ 
தண்டை க்கசல்‌ அரப்‌ பெருமசன்‌ ஆலால 
௬த்தரற்கா ஆடல்‌ மறந்தவர்‌ பேசல 
விலக்கு நுக்தரு வீதிப்‌ டெருமசன்‌ 
சசலசச்‌ மாக்களிம்‌ காவு கரவுறை 
பள்ளொடுஞ்‌ சூழ்கமலை வசவிப்‌ பெருமான்‌ 
சூழ்தண்‌ டலைபசி சரபுரி வ்சச்த 
தன்னலம்‌ பானலொரு மசலைப்‌ பெருமான்‌ 
அச்திப்‌ போதில்‌ அருமைப்‌ பெருமாள்‌ 
ஆடாத தூமணி தாவிட வீளககின 
அவையின்‌ க ரயில்விடு பசகற்‌ பெருமான்‌ 
தி ரசடு பககுணீத தேவதேவர்‌ கண்ட 
தெய்வசிக்‌ காதனத தியாகப்‌ பெருமான்‌ 
சத அழசசய வீதிவி டங்கர்‌ 
அல்வியங்‌ கோதை பணச்‌ பெருமாள்‌ 


85 


மனுநீதிச்‌ சோழன்‌ செயல்‌ 
பசலரய இளம்பரித்‌ சேச்‌உருளை யூடு 
இளக்கன்று பையவம்‌ தோடிப்‌ போக 
அபசயப்‌ படவே ஆத என்னும்‌ 
புனிற்று தன்னால்‌ அணச்கு கொள்ளும்‌ 
அவ்வியஞ்‌ சேறலும்‌ மன்னன்‌ மைந்தன்‌ 
பிழைபெ ரிதெனா எசியில்‌ மண்டு 
பல்லவம்‌ பேசலும்‌ மெலிவு இத்தடவ 
அச்தப்‌ பாடுதான்‌ அறியப்‌ படவே 
பாவம்‌ அழியும்‌ பெருவழிக்‌ கான 
காசியம்‌ என்று பலவிதவ்‌ கூறும்‌ 
இளைசறிப்‌ பசுவே போலை தானும்‌ 
மைச்தனைத்‌ தேரில்‌ ஊர்வன்‌ என்று 
புள்விலல்‌ காதி இன்பப்‌ படவே 
கன்றிழச்து பார்மீது சண்களிற்‌ பாகைபோய்‌ 
அழுகின்ற பசுவுடன்‌ தானும்‌ அணிவீதிக்‌ 
கெதிரேபேசய்‌ வர்தித்‌ நீரடி தொட்டெழு 
வாஆதவன்‌ தனைப்போலும்‌ மேனியை அத்த 
வள்ளையன்‌ காதை மணிமாச்பைக்‌ கணியான 
நீராடு கண்களைப்‌ பால சேகையைப்‌ 
பூசிய செய்இளவ்‌ கோவின்‌ முடியினை 
சூதியான வாடா முகச்தனைச்‌ சானு 
மானம்‌ அளச்த மல்லைச்‌ தோலை 
இருதானைக்‌ டெச்த இருவிதிச்‌ கட்டே 
தேருருளைக்‌ இடவே வாய்ப்பல்‌ சொசரிச்திட 
காது பாலம்‌ விழிமண்டை கல்லும்‌ 
கூறுபட மாலைக்‌ குடச்போய்‌ வேருய 
கிலல்கொளச்‌ சோரி சோர அசைத்து 
மெய்யிரண்‌ டாக ஊர்ச்தது வாகும்‌ 
மசபசத கர்தளைக்‌ கானும்‌ வசனுளசச்‌ 
கின்று வானூ டுலவியும்‌ தாமும்‌ 
மடழ்வாசைத்‌ தமர்போல அன்புற்றே தாமாக 

உ. அபவனே 


86 


13. விரப்ப நாயக்கன்‌ பேரில்‌ வண்ணம்‌. 
வீரப்பன்‌ கொடையும்‌ ஏனைய பண்புகளும்‌ 

தேசதிம ததிதோ இமித இமிதேோ 

தமத திமிதோ இமித இமிதோ 

கிட்டக்‌ ணெகோ தாதிருததிதோ-.- எனக்‌ 

கருதார்‌ முடித்தலைத தாள்வைக்கும்‌ 

தான்‌ ௮ இர்க்கும்‌ கோள்‌ தச்க்கும்‌ 

குசமா தூளி மெசய்த்தடவே 

துடித்திடு வாளி ஒப்பென 

மிக்கது மிக்கது வாரடைச்‌ 

சக்கிரரமச்‌ இங்காசததின்‌ பரியர்‌ 

ஏறு மண்டலப்‌ பிரகாசமசனாச்‌ 

சூரன்‌ வெற்றி உதசான்‌ 

உத்தம மான சற்குண 

சீலன்‌ மைக்கடல்‌ சூழ்திக்கும்‌ 

பார முத்தும்‌ சேசநதிக்கும்‌ 

புகழான்‌ மேசகனத இருமாது 

லட்சுமி ஞான லட்சுமி 

வீர லட்சுமி மூவர்க்கும்‌ 

ம்மிப்பெொொன பாவைக்கும்‌ பெருமசள்‌ 

சோப ஸனக்கவி வரணருக்குத்‌ 

தானை சதநிரச்‌ சாமசைத 

திள்து வடம்பூ வாடை 

முததும்‌ பாலிக்கும்‌ புகழாண்‌ 

வீரத்‌ தண்டுகைப்‌ பிரதாப வேலினான்‌ 

பேரைச்‌ செப்பிடு மேல்ம தப்படை 

வீர. தோடிக்‌ கரடேறி ஒளித்திட 

மேக சஞ்சா ரத்தில்‌ கால்வைக்கும்‌ 

பசிதேர்‌ ஆடச௫த திசைனன்‌ கட்டிட 

நீடு சற்பன பசஷை கற்றவர்‌ 

ஆடிப்‌ பண்பாடிச்‌ கொண்டாடிக்‌ கும்பிடவே 

வீரருக்கு அதிவீரன்‌ முத்தமிழ்‌ மசறன இப்‌ 

புவிமேல்‌ ஈடததிய வீதித்‌ 


87 


தென்கா இக்குள்‌ கதிரேசருக்‌ குஞ்சரியாய்‌ 
மசகிலம்‌ புரக்க அருள்‌ கூரும்மால 
மேல்திசைக்‌ கருசாட ருக்கும்‌ 

மலாட ருக்கும்‌ விசாட ருக்கும்‌ 

மிலட ருக்கும்‌ சேசத்கும்‌ சோழற்கும்‌ 
நீள்க டற்புவி ஆளும்‌ ஒட்டிய 

சா௪ கச்ப்ப விபாட மத்தக 

யானைக்குக்‌ தானைக்குஞ்‌ சேக்கும்‌ பெருமான்‌ 
வீராதிகளுக்கு வீரன்‌ வீக்ரெம தான 
விச்சுவ குமாரன்‌ ஒஇருட்டின வீரப்பன்‌ 
பாரக்‌ கம்பிரத இணபுயவேள்‌ 


மகளிர்‌ வருணனை 
வாம்வு கொண்ட சேோபன முடைய 
மாதருக்‌ கரசே கருப்பு வில்வேள்‌ 
தரித்தசகா மணிக்கொரு மாணிக்கம்‌ போலும்‌ 


சிங்காரப்‌ பெண்கொடியே மொழிக்குபிலே அனப்‌ 
(பெடையே 


எனக்குள தரபத்து வியசமோகிக்‌ கும்கசமச்‌ 
சம்போசச்‌ செச்திருவே வானவச்க்கமு தேதனைக்க 
ஒண்ணாத நித்லமே அழைத்தெனை வாழ்விக்கும்‌ 
தோகைச்‌ செஞ்சா யற்பைங்‌ கிளியே 

மாணிக்க சவரத்ச மான ரூபமே 

வடுப்பிளவேோ விச்சயலோ 

மடப்பிணையேச விழிஃ்கடைகள்‌ 

வாளுக்கும்‌ காளிக்கும்‌ சேலுக்குஞ்‌ சரியோதேன்‌ 
வருக்கைகளோ சர்க்கரையோ 

மடக்கிளிபோ அரைப்பது 

தேனுக்கும்‌ பாலுக்கும்‌ சனிச்குஞ்‌ சரியோ 
மாதுளைச்‌ கனியோ முருக்கதெழேோச நின்களிவாய்‌ 
மணித்துடை வாழைத்‌ சண்டோ சிற்பஞ்சேச்‌ 
சற்பள்‌ கயமேோ நின்தாள்‌ இணைகள்‌ 
இருப்பிடம்‌ சீல வசனமோ ஆதவற்கு 

அழகான பொற்கற சையைப்‌ பதியேச 

முகப்பிர பையால்‌ ஆதித்தன்‌ போல்வாய்‌ 


88 


உச்தி வட்டம்‌ கரமச்செஞ்‌ சுழியோ 
செட்டிருளோ மழைப்புயலோ 
மயிற்பெ டையோ மலர்க்குழல்‌ பானைச்‌ 
செர்தேன்‌ வைக்கும்‌ பூகத்தண்‌ டலையேச 
ஆனசெப்‌ பிணேயோ பருவதமோ 
மணிச்குடமோ முலைக்குவடே 
தலைவன்‌ வேண்டுகோள்‌ 

வனக்கெம்பேச சற்பல தோற்றும்‌ பங்சுயமேச 
நீர்சடச்‌ இணைத்‌ தவிடாய்‌ தரவே ஆல 
வட்டம்‌ வீசவேர ரெற்றிவேர்‌ தடைத்திடவேச 
அடப்பம்‌ தாக்கிப்‌ பின்சே வித்தே 
அன்பசகக்‌ கும்பிடிவோ மலர்ப்பனிநீர்‌ தெளித்தட்லோ 
எனக்கொரு வாய்மை செப்பிடில்‌ 
வாய்முத்தம்‌ சேோசச்‌ சிச்தாமல்‌ இச்நிடுமேோ 
ஆனைக்கட்‌ டியசாணே வசத்தடு மாறு 
சிற்திடை பேசல இணைத்தேன்‌ தாவித்‌ 
தீம்பாகம்‌ சேச அன்பாகக்‌ கொண்டணைவீர்‌ 
இதமல்‌ கையர்க்கு நீதி கரனுமே. 

14. கிரங்க நாதர்‌ வண்ணம்‌. 


பிரிவுத்‌ துயரால்‌ வருந்தும்‌ தலைவி கூற்று 
தாதவிழ்‌ ௬ரும்பின்‌ சாணான 
சிலை கெசண்ட வேள்‌ 
சரயகம்‌ வனைச்ததே ராமா சாமா 
வாகனமும்‌ வெச்து சிறுக 
உலகெய்கும்‌ வேறாக 
மதன்‌ வெச்ததேோ சாமா சாமா 
தாமரை அரும்பு சேரசன 
முலை செம்புதே 
ஆருயிர்‌ வெதம்புதே சாமா ராமா 
வன்னியாம்‌ எனவே ௪சளர மளுக்லே 
ஒடிவரு தென்றலில்‌ வரணுதல்‌ பசர்ததே ராமா சாம 
பசதியிசவில்‌ கடல்‌ முழக்குதே 
கோகிலம்‌ இரக்குதே சாமா சாமா 


டட] 


தசலமிசையே சேவலுறை அன ரின்வாய 

ஒவுஇலை என்செய்வேன்‌ சாமா ராமா 

அன்னமா சடையார்‌ 

காதளவு கெசண்டவடி, வாகிய கருங்கணாச்‌ 
வசய்மை சப்பு சச சாமா 

ஆயவர்இரு செல்கையசலே 

செறித்ததால்‌ மேகலை சரிச்சதோ ஈரமா பாமா 
கசவிமல சம்புசேச்‌ பாவிடரு கண்கள்‌ 

சீராழியில்‌ முற்துகே சாகா சால்‌ 

புன்னைமா மலர்சூழ்‌ 

தராகைப்‌ பம்‌இபோல்‌ மசலிசை சரிச்தசே ராமா ஈரமா 
பஅல்களபம்‌ பொல்லா. தார்பைமும்‌ பெல்லா 
ஆசை அறவும்‌ பொல்லா சாமசசசமச 

காதல்கரை சண்டிலேன்‌ வேறுகறை விண்டிலேன்‌ 
நீரணைவ தெர்தாசன்‌ ஈாமஉ ராமா 

என்னை நீ மருவாய்‌ 


இராமாவதாரச்‌ சிறப்பு 


கேசககு வேச்ககை மாதவம்‌ முயன்‌ றசால்‌ 
சோசலம்‌ மடிழ்ர்கி சாமா சாளை 
ஆழிவளை சஞ்சுபாய்‌ வசனாவு அம்பிமசச்‌ 
ஆக உகந்த? ராமா சாமா 

கோகன்‌ கிரும்பவே 

தாடகை அகஞ்செய்சே 

வேள்விபால்‌ ஈடர்த9 சசமஉரசமச 

சண்ணு பசலையிகே 

காதலில்‌ குடும்ப ஈசுர பாசறுிலை 
எஞ்யொள்‌ கேசலமுற வக்த? ரசமசசசமச 
சசபமும்‌ வணன்சுவே மாமனும்‌ விரும்பவே 
சானகி மகிழ்ச்தூ சசமசசசமச 
பெண்ணைமச ஈதியின்னாய்‌ மசதசெழில்‌ சொண்டபேய 


மயலறைச்தன்‌ தண்டமே அசனளியச வரிந்த? 
(சசமச சாமா 


மானுளம்‌ மயக்கலே மானுருவு கொண்ட 
மாசரீசளையும்‌ வென்ற? ராமா ராமா 


40 


வசலியை முனிச்துபோய்‌ வானசச்‌ தங்களால்‌ 
வாரிகசை சண்ட? ராமா ராமா 

மண்றல்‌ ரச வணணார்‌ மசலைபுனை இன்றதோள்‌ 
மசச்பொடு பிளந்துதாச்‌ வசகை யணிச்த? சசமா சாமர. 
15. திருப்பெருந்தூறையான்‌ வண்ணம்‌. 


சிவபெருமான்‌ சிறப்பு 


குருத்து வச்தரு வாரர்விடம்‌ 

அருந்து கச்தரனாச்‌ 

புணர்ச்த பசுக்செரடி இடப்புறம்‌ சரிகொளப்‌ 
பகுத்திடு பசதியினாச்‌ ்‌ 
விற்பெொறி புணர்க்திடுவோர்‌ சிறுமறித்‌ தடல்கரனா்‌ 
உயிர்படைத்‌ தடக்கலு முடைத்து டைச்‌ தவை 
- புதுக்‌ டுச்தெசழி லாதியினார்‌ 

கதிகொடுத்‌ இடுஞ்சிவனார்‌ 

அதள்‌ உடுத்த சங்கரனார்‌ 

கடல்குடிதீதிடும்‌ கதழ்ளரித்திடும்‌ 

கதிர்பொடிர்‌ தலய சோதியினா 

சமரில்‌ அடள்கரல்‌ சூல அசரி 

கொத்தி டுள்கநர்‌ விரிய 

மழுப்பெரும்‌ படையார்‌ 

படுகொ ைச்சமன்‌ பொருகிலைச்‌ சனச்தலை 
குலைத்து சைத்திடு சேவகளனார்‌ 

கமழ்சருச்‌ கொடுச்கை சூடிய 

கடுக்கையச்‌ தொடையாசர்‌ 

மனத்தி ழைத்த அன்பொடும்‌ வாழ்த்தி 
அன்பர்கன்‌ வழுத்து தொண்டர்கள்‌ 

அகச்தட க்யெ பாவகளார்‌ 

முளைகு ருத்த லெண்பிறை யெசடழகு 
உறுத்த செஞ்சடை.யார்‌ 

புகழ்கொண்ட பெரும்பணி விடைத்தி தம்புரி 
குறிப்‌... றிசதவர்‌ ஈாவகனாச்‌ 

விழிஎதி ரேறு சசமன்செருசு கறும்படி 


4? 


யாவையும்‌ முறுக்கு: அக்குணனாச்‌ . 
பொருரைத்‌ தடக்கடல்‌ இடத்துச்‌ தங்யெ 
திடத்தெொ டுக்கொலை யேறு உடையார்‌ 
கரைதொகுத்‌ இடும்பல தேவையும்‌ 
வருத்த கெசக்கணனச்‌ 
தலைசழித்‌ தெழுல்கனல்‌ விழித்ச டச்கதும்‌ 
அழித்த ஸணிச்திடு நீறு டையார்‌ 
இடுக்கடும்பட. வசளசவம்‌ 
எடுத்த கக்கணனார்‌ 
ஒலிஏலைத்‌ தெழுச்து அலைமலைத்து வெண்டிரை 
இசைத்து மண்டுவெள்‌ ளசறு டையசர்‌ 
கீசைச்‌ சலியா மலர்வே ஸணியினார்‌ 
சிரித்த ரும்புரம்‌ கீறெழ 
எரித்திடும்‌ எரியார்‌ 
பலதிசைத்‌ தலன்களும்‌ அசைத்த லம்பிய 
திருச்சி லம்பணி தாளுடையாச்‌ 
சதுச்மறைப்‌ பெரும்பரி யோடதிச்‌ 
சரிப்பெரும்‌ படையார்‌ 
விடம்வீச்‌ இறக்குனி கக்த்தி றநம்பெற 
வளைத்து டுச்தணி தோளா டையர்‌ 
கிறையெ ருர்தடம்‌ புடைசூழும்‌ 
சிவபுரத்‌ தலம்பிரியாச்‌ 
உயர்‌ நப்படைசக்‌ தொருமலர்க்‌ குருக துறை 
திருப்பெருர்‌ துறை ரூடைசா யகாடி 
பாடி யாடிவரு களியரோம்‌ 

உமையவன்‌ சிறப்பு 
அருன்பெ ஈும்பசி பூரணி உருத்திடும்‌ 
சிங்காரணி அறத்தி குங்கும கிறத்தி 
சக்சரி அருன்பெ ருக்கு பாலினி 
மசலினி அரைபெ முக்கு ணாகரி 
திசை பெறுக்‌ குணசாகரி 
வரத்‌ டம்தரி குசத்தி சுந்தரி 
வணக்க ருக்கலை மதக்கனி யோகினி 
அரிக்கு கச்த சகோதரி 


Ak 


அருர்துய சஈறடு போதா : 
இரிசய னததி கிஞ்சுக அனத்தி 
பஞ்சமி அளித்த ட சகண்‌ மயேசுவர 
ஈ௬வரி அபிராமி பூசை தனிலே 

களியர்கள்‌ இலை 
அடக்கமும்‌ சிவபூசையும்‌ மடப்புறக்களும்‌ ஆள்பவர்‌ 
தூக்கி சைச்தீம்‌ மதிக்கு டங்களை 
அடுக்கி யுண்டு வாழறி யாச்உரை 
செபிக்கும்‌ மந்திரமெசடு தவிக்கும்‌ அர்தணர்‌ 
ஆனவர்‌ தியக்கமுஞ்‌ சிலமயக்க மும்பல 
பயக்கும்‌ மதுரனண்‌ அறியார்‌ இவரால்‌ 
பெரும்பிற வாகெள்‌ எனத்து றந்த 
சன்னாசிகள்‌ வற்றல்‌ பன்றி யிறைச்‌சி 
தினறதில்‌ வந்திடும்‌ முனிவசச அறியா 
' முதுகதி விட்‌ சேசவு எளிதோ 
உருப்பெருக்‌ கருவசடுகள்‌ 
கொழுததிடுக்‌ சனையாடுகள்‌ 
ஒருத்தர்‌ பக்கல ருத்த அந்தணர்‌ 
பெருத்த சக்கமா 

16 சிதம்படூரசுவரம்‌ வண்ணம்‌. 


மழமுஃப'வன செயல்‌ 


கயிலை மலையினில்‌ இருடியர்‌ தல்யெ 
தசருக வனத்து மீதி லேயொரு 
மழமுணி வன்ஈற்‌ கதியடை. யும்படி 
போஃகவாய்‌ எனவே பிதசவை முன்னடி 
தொழுது அஞ்சலி செய்ய அவனும்‌ 
வெத்தா னத்துன்‌ ஆருயிர்க்‌ கோடி 
யானது பெரிய செதம்பரத்‌ தலமென 
சென்றதிலே சிவாகம பூசைநீ செய்ய 
அறிவுதரும்‌ செவெபச கதியுக்‌ தருமே 
போதுவாப்‌ எனவே பிதாவை விடைசெசல்லி 
வச்தபல அடவி கடந்து பென்னை 


48 


தாமசை வாவி மூழ்கி அயலே 

கருணை புரிச்து எதிர்வட நீழல்‌ 

தங்கிய மூல சசயகர்‌ பூசையே 

செய்து குடதிசை யுக்குல விடுவகைக 

கண்டதி லேயுமோர்‌ வெபூசை யானபின்‌ 
மதுமலச்‌ வண்டுகள்‌ விடி.வளா வுண்டிடும்‌ 
யசமும்‌ ஓரின்‌ காணொ விழி 


இறைவன்‌ அருன்‌ 


பணியில்‌ மாமேறு மிடைகால்‌ கழுவும்‌ 
சுவடுரிய கொம்புசு ளாமேக்சன்‌ ருமென 
யோக வானவர்‌ விடைமிசை வந்து 
பலவித விழிகளும்‌ வெம்புலி போலவே 
வளர்கரல்கை யாம்படி, அருளி மறைந்தபின்‌ 
அதனை யதிச்த தாதை யானவர்‌ 

ஓதுவார்‌ என்றொரு முதல்வ பெண்விளை 


மழமுனி தீருமணம்‌ 


வதுவை விரூமபுக எனவே பிதாவுசை 
மசரொணா மலுமவள்‌ உச்திய கணவர்பின 
வர்தரூன்‌ மசதசை விவசகஞ்‌ செய்து 


வரமுனி அவதாரம்‌ 


வசமுனி என்பவர்‌ ஒருவர்‌ டுறச்தவர்‌ 
பாலில்‌ எய்தித்‌ தாக மேகொடுத்த 
அரிய தூயவர்‌ எவரும்‌ மகிழ்கதிட 
ஈசச்‌ பசலினி ஏரு நீயென 

இறைவர்‌ கரன்கொடு தடவிக்‌ கடலில்‌ 
உவப்புறு பாலை எவிய சாளில்‌ 
யோகமே டவரும்‌ இருச்தபின்‌ இருடி. 
பதச்தம சாகவே மைந்தனை ஏவி 
வேரெரு வடிவுகொடு தாமும்‌ வரவே 


க்க்‌ 


அபிசார வேள்வி 


மயிலெனும்‌ மள்கையர்‌ இடுபலி சிச்திட 
ஆடை. போய்அபி மான மேகெட 
இருடிகள்‌ காண்டலும்‌ இவர்மருள்‌ கொண்ட 
கபாலி படஎன வேள்வியே செய்து 
வரவிடு வெம்புலி யதனை அடர்ததி 
பசாசுட னேயுடன்‌ ஆடி வருமசன்‌ 
அதனை அணைத்தே முயலகன்‌ தன்னை 
கெளிக்தீடு மாறு வீற மற்றெழில்‌ 
ஆறிடும்‌ மச்தரம்‌ சிலம்பிடை. போடவே 
சோக மாதவச்‌ அவண்அ கண்டமும்‌ 
அதிர சடஞ்செய்து மாத ரார்‌இவர்‌ 
வேஷம்‌ மசறிய வடிவை உணச்ச்து 
புலிமுனியும்‌ இருச்திட மாயனார்‌.தலை சாளிலே 
உன்பாதம்‌ நிணைக்தவர்‌ துயில்வ தொழிக்திட 
மாது சசகமும்‌ ஈது நிதென 
வசனம்‌ மொழிச்தபின்‌ விரும்பிட சேசமாய்‌ 
முனிவர்‌ தவம்‌ 
இனிசீ யும்‌ஏகு எனவே மொழிச்திட 
அணிகயி லையின்மீ தலஅவச்‌ பேசய்வாழ்வு 
அதிகஞ்‌ செய்து கவச புரிச்திட 
சாதன்‌ வேத ரூட மசய்ன 
அருமை யறிச்துதன்‌ உருவது கொள்ள 
சசமும்‌ ஆட. வியாழபூ சச்தனில்‌ 
வருக என்றதும்‌ மவுலி ஒடுக்கு 
நீயும்‌ கரக துலாரமேல்‌ ஈமத 
உழுவை தவஞ்செய்த உனமது தக்க 
ஏகு வாயென ஏ யேஒரு 
புலியை இறைஞ்சலும்‌ இவரும்‌ இறைஞ்சிட 
இகுவெ லாமவர்‌ கூடவே கெசல்லி 
இருவரும்‌ அனபத ஒருவ செனும்படி. 
வாழும்‌ காளையி லேதிரி நயிரம்‌ 
மறையவர்‌ அல்கொரு பணிதல்‌ கோவாம்‌ 


4b 


நாரதர்‌ விண்ணுனோசர்‌ வழக்கெ சக்கனில்‌ 
மசுசகும்ப கசமுத வேதியர்க்கு அவிசிட 
உமையவள்‌ கும்பிடச்‌ சவைபெறு தும்புரு 
கூட சாரதர்‌ பாடி. ஆடம்‌ 
சிவனார்‌ நடனம்‌ 

உலகபதி னாலும்‌ உய்யவே வெயில்விடும்‌ 
கனமகச வடிவ செடுக்குழை யசட 
மான்மழு வாட அறுக னோடும்‌ 
சிறுபி றையினே டுஞ்சடை யாட 
மாகணம்‌ ஆட ஆயிரம்‌ மகுட 
பருமணி சஞ்சலியச ஒருமுன்‌ சொன்ன 
சாளி வேசடம்‌ ஆடி யேஒரு 
சுவுரியோ டும்பரி பவம்‌ தி சப்புரிக்து 
இதுஏது சாசணம்‌ வேணும்‌ ஓதென 
வசனவர்‌ தால்களும்‌ சடமிட லும்கின்‌ 
பூசை யசபின நீகொள்‌ லாயென 
இருவருஞ்‌ சொல்ல மூசய கணக்களும்‌ 
விரேரத மாயவச்‌ கால கசலமும்‌ 
மிதமுடன்‌ ஈதியும்‌ அருளிய பின்னச்‌ 
கேடிலவர்‌ எல்லாம்‌ சாசவச மேனியாகத 
அறச்தவர்‌ தவச புரிக்தவண்‌ ஏக 

அரச குமரன்‌ வருகை 
சாளறி யாமல்‌ வேடுவன்‌ வழிவிட 
வக்துபுல முனிவனும்‌ அனண்புற நீயும்‌ 
ராச ருூமன்‌ ஆமென வீனஸ்‌ 
அமர்கால மதிலே வானே விளம்பிட 
வச்தனை அருக்கண சாத மேகொடு 
வரரும்கீ ரேசடை வனச இலஞ்சியில்‌ 
முழுக எழுக்தட மேனி ஆடம்‌ 
ஆவ வேஇனி இரணியப்‌ பெயரினன்‌ 
அகமகழ்ச்து சுவாமி ஆடுதல்‌ காணுமே 
தீயும்‌ வலனது கண்டிடச்‌ சிரமத 
சொண்டிருவச்‌ மேவிய ஏவ ேசெய்து 


46 


உழுவை மஒழ்ச்திட கிதம்பயில்‌ வாயென 
மாய ஸச்பெறும்‌ இச்சிவ லிங்கமும்‌ 
அருளிமுன்‌ வச்தவர்‌ பேயி னரினி 
வசமுனிவோே ரெனவிவர்‌ இதமுஞ்‌ சொல்லி 
உவகை புரிச்திடு சாளிலே கோட 

தேசன்‌ மசளவும்‌ மழகளிறு போச்தது 


அரச குமரன்‌ முடிசூட்டும்‌ திருப்பணியும்‌ 
முடிபுனை கின்றது போல வேதனை 
ஆக மீளவும்‌ விசைய சடந்து 
தன்சக ரிபுகுச்‌ தபிஷேக மாமுடி 
மீளவும்‌ பெறும்‌அளவில்‌ வேள்வியில்‌ முன்னாள்‌ 
அவிரொளி மண்டபம்‌ ம.துமலச்‌ முண்டக 
வேத னாசொடு போன வேதியச்‌ 
அனைவரையும்‌ பகல்கண்டு விரதல்‌ கொடுபோசச்து 
சாள்ஒரு பேசதில்‌ ஆடவர்‌ அவர்களில்‌ 
ஒன்றென அறியாச்‌ சக்கரச்‌ பேர்சொல 
கம்பால்‌ பூபனும்‌ அறவும்‌ செ௫ழ்ச்தபின்‌ 
அமரச்கன்‌ பண்டிசைச்த ஆறுபேசம்‌ இகலினொடே 
இனஉதய மென்னப்‌ பூதலத தமனிய 
சபையது கண்டே உரைகா ணொணாத 
வேதக்கடை இத்திரு மந்திரம்‌ எழுதிய 
அம்பலம்‌ அன்னது ஆகவே செய்து 
கோடிக்‌ கோயிலும்‌ விரதகுண்‌ டக்களும்‌ 
விசதி மடச்களும்‌ எழு மசகில 
மாட கூடமும்‌ இருடிய ருச்தவ 
வனச அரும்புபயில்‌ ஆசிரமமும்‌ வீச 
கோபுர அகரமும்‌ அச்தணர்‌ சிகரமும்‌ 
மச்ச வேள்வியும்‌ யாக சாலையும்‌. 

அடியவர்‌ செயல்‌ 

மடமும்மெய்‌ யடியர்‌ ௮சஹச என்பர்‌ 
முதிர விளம்புவச்‌ பாடி ஆடுவர்‌ 
வேதம்‌ ஓதுவர்‌ சிவனை வணக்குவர்‌ 
பலிதரு மர்திர மாலை ஓதுவர்‌ 


47 


நீது பூசவர்‌ இத்தொழில்‌ அன நியு 
அதிரச சடச்திட மாதம்‌ எற 
விழா அளவு வரதனும்‌ அன்புடன்‌ 
அடிமை புரிச்தனச்‌ யாவ ராயினும்‌ 
மேவி னோர்பெறும்‌ மலருல கென்பதகும்‌ 
மலரியும கலைய மாய்சசவ லோகமானது 
இவைகளும்‌ அனறியும்‌ மறைகள்‌ அறிசத 
பலகோடி ஆகமம்‌ ஒலமே இடுமளவில்‌ 
இதம்பச பாம்‌ பால சேோசன 
சூலபசணி பசகசாதன ஈக பூஷண 
பேயொடு ஆடிய பூத மாதனார்‌ 
அன்னை அம்மை ஆன அருளே 

17. ரகுநாத நாயக்கன்‌ வண்ணம்‌. 

சிவபெருமான்‌ சிறப்பு 

வங்கா சக்ரி சிக்கா ரத்தொரு 
சன்கா ரச்டிலை வடிவாய்றச்‌ கைக்குள்‌ 
வளைத்தொரு கைக்கே முப்புரம்‌ னெப்பெழ 
விடுவார்‌ மிசைச்செம பாதிக்கொரு கெண்பசதப்‌ 
பிறைச ப பசதித தெொருமுடி சூடினர்‌ 
பத்தி ரத்தன்‌ வி௫ுத்தரன்‌ என்னப்‌ 
பத்திரர்‌ அருச்சனை புரிக ளினார்வளர்‌ 
கரரெகர்க்‌ கதிகம்‌ சேதுத்‌ மலமெனும்‌ 
தலத்தின்‌ கண்ணே கித்தலும்‌ உறைவேசச்‌ 
மேன்மைக்கண மடக்கொடி. மிக்க பருவதவர்த 
தணி தவக்‌ கனிஉத்‌ தமியுடன்‌ வாழ்பவர்‌ 
ராம சாயகசை உற்ற தோஷம்‌ 
ஆயது முழுதுக்‌ கெடவே அருளினோர்‌ 


இரகுநாதன்‌ சிறப்பு 
போணி கட்டழியப்‌ பரிதட்‌ உழியச்‌ 
கரிபட்‌ டுருளச்‌ சமர்பொரு தேபகை 
கொண்டாரைத்‌ தலைக்கொண்ட. களத்தில்‌ குஇச்தாடிப்‌ 
பயிரவி பேயுணச்த்தத்‌ தலத்திணி லான 


48 


பவிபட்டு சணர்கெசடி. கட்டிய ரணகேசரி 
மேக வார்குழல்‌ வெற்றிவேள்‌ 

செம்பா கத்தெொடு சொம்பாகக்‌ குயில்‌ 
பண்பாடச்‌ செய்வதொரு பால மயில 

வட்ட மணிச்சிறை ஈடித்திடு கட்டளை 

ரசக்களி பசல்‌ அளி கொண்டாடப்‌ பலவின்‌ 
கோல்களை பொன்பேசலப்‌ பெய்வது ஒருபால்‌ 
பச்சை மடற்கமு குச& துளிக்கும்‌ 
வெண்முத்தம்‌ உளுப்பது ஒருபசல்‌ வளச்செச்‌ 
தேன்வைத்த பசுங்காய்‌ அருளெசடு வைததெனத்‌ 
தேவைத்துரைத தளவாய்‌ தருசித்தசன்‌ முத்தமிழ்‌ 
வித்துவ சனததை அனைத்தே அருள்செய்‌ 

இசகு சாயகன்‌ மாகிலம்‌ சகூறழும்‌ 


தலைவி நிலையும்‌ கரண விசேடமும்‌ 
சக்‌ தக்களி வச்தான்‌ 
சற்றே தல்‌ கின்றாள்‌ 
உப்பரிகை மின்மேல்‌ அவளை 
ஒப்பனை யிட்டுஒரு கட்கடை 
விட்டவள்‌ மாச்பில எழுச்தே 
குத்து மதம்பாய்‌ வெற்பை 
விரைக்தே தொட்டபின்‌ உடனே 
மேல்விழ வைத்ததும்‌ கசய்ப்பிள நெலை 
சொல்லுன்‌ எச்சில்‌ உகுத்ததும்‌ அல்கனே 
இதழ்தம்‌ தாள்‌இப்‌ படிஉண்‌ டோ பல்‌ 
படுறெது என்றாள்‌ செப்படி பேசலவே 
மேல்முத்தம அணிசதிடு தொடைக்குள்‌ எடுத்து 
கலைக்குள்‌ எடுத்து முலைக்குள்‌ ௮ணைததெொருகை 
பளீசெனும்‌ இசைபேசலும்‌ கணைதது மண்டவே 
இச்சிலிப்‌ புறமும்‌ குடைக்‌ மூரலும்‌ 
பெடைக்குயில்‌ மயிலோ டணிகுக்கல்‌ இனத்தொடு 
குக்குட மொத்துக்க லெழவேமன கஞ்சோரக்‌ 
குழதுஞ்‌ சோசத்‌ துகிலும்‌ சேசசப்‌ 
பசவச மாய்உள்‌ உருக்கி உருக்கி 


49 


மணித்தொடை ஓக்கவே மன்மத னாலொரு 
சச்தோஷம்‌ வக்தேறிச்‌ சன்னதம்‌ பேசப்‌ 
புளதெ மாம்‌ஜலி கைத்தொடை பிசி 
மருக்கமழ்‌ கச்தம்‌ வீசிட 

மேடை மீதுலவு சப்பிச மஞ்சமே 
இக்கே சிந்திைடை அக்கேோ சத்நிடை 
என்கே பற்றிடம்‌ ஏறிப்‌ பததித்‌ 
துவளச்‌ துக்‌ கதறிப்‌ பரிபூரம்‌ 

ஒலிட முன்போ இத்தது பின்பேசூத்தது 
சம்போ இத்தது ஒருவரது தழுவிப்‌ 
புணரப்‌ புணசப்‌ புதுகல மாகி 
இசண்டா கத்துயிர்‌ ஒன்று இத்தயவு 
ஒன்ற இத்தரு முறையாக உற்ற 
அவசக்‌ களைநித்திசை மெத்தையில்‌ வரவே 
ஆசை மீறிய முயக்ல்‌ அன்றில்போல்‌ 
தம்பாகத்‌ தொழில்‌ சுவையாகப்‌ பொருமிரு 
பரர்வை மயக்க மயக்க மருட்டி 
மருட்டி மனத்தய வைத்திறை கெசளவே 
அமுதம்‌ போலக்‌ கருதிச்‌ சொண்டு 
உள்ளத்‌ தடத்தெழு சலராசி அனைத்தும்‌ 
ஒருவர்க்‌ கொருவர்‌ அதிகப்‌ படவே 
இச்சை கொள்ளச்‌ செய்த 

கலி லைக்கெதிர்‌ உலகில்‌ உண்டோ. 


18. சொக்கநாத ௬வாமி வண்ணம்‌. 


பார்வதீ சிறப்பு 
கருதும்‌ அடியவர்‌ துயரது கெட வரு 
கமலை பசிபுர சரணி திரிபுரை 
கச்சு ரெமுலை பச்சை சசரணி 
கற்ற சாவலர்‌ சொற்ற பூரணி 
உரக கணபணம்‌ செளிய மணிமுடி. 
உதவு மயில்மிசை மருவு குகனையும்‌ 
ஓத்றை யச மருப்பி னையும்‌ 


60 


உற்ற வாழ்வொடு பெற்ற சாயகி 
கவுரி இரிபுசை கன்னி உமையவள்‌ 
கமல மலர்மகள்‌ பரவு மலைமகள்‌ 
கற்ப காடஸவி உற்ற வானகர்‌ 
கருத்துள்‌ மேவுறு கயற்கண்‌ சாயக்‌ 
விமல பதமலசக்‌ கமலம்‌ நினைகுவாம்‌ 


சிவபெருமான்‌ சிறப்பு 


கசட மதகரி உரிலை உடையினச்‌ 
கயிலை மலைகிகச்‌ தவள விடையினச்‌ 
கற்றை வார்சடை. அத்த சசனவச்‌ 
கப்பு வேல்செறி முத்தர்‌ பூசணச்‌ 
மருவும்‌ இரசத சபையுள்‌ மதிகுல 
வழுதி மகிழ்தா ஈடனம்‌ இடுபவர்‌ 
மட்டு லாவுறு கடுக்கை தாதி 
மத்தம்‌ ஆறிவை லவத்த வேணியச்‌ 
கனக வரையினர்‌ பனக அரையினர்‌ 
கமழும்‌ அறுனர்‌ சதழும்‌ மதியினர்‌ 
கற்பம்‌ நீடறு பத்து சாலெனும்‌ 
கலைக்கு சாயகச்‌ சொக்க ஈசயகர்‌ 
கூடல்‌ ஈகரினில்‌ மேவு களியரேம்‌. 


கனியருக்குத தெரிவித்தவை 
அரிவை இரிபுசை அப்டி பயிரவி 
அமலை சயமகள்‌ குமரி பகவதி 
அத்திரி லோசனி நர்க்கை யாமை 
பத்த காளியை பிம்‌. பூசைசெய்‌ 
மனையை மெழுகிடு: கதலி தனைஈடு ; 
மதத யானை முகத்தார்‌ பரகவை; 
இவற்றை யேமுண்‌ நிரப்ப வேண்டும்சல்‌ 
அரிசி சல்லவல்‌ இலையி லேயிடு; 
திரன முதுபடை ; சறிய முதுபடை : 
ஆரும்‌ அப்பமொடு நூறு மிச்சவே 
படைஅப்ப னேஇவை துய்க்க வேணுமென 
மாமுனி வார்கள்‌ சேச வருமுனே 


51 


அயிரை பொடி, சிலு பயிரை பொடி 
மூரல்‌ அவியிலிடு, புளிகைச்‌ செதியவிடு 
மிளகு அப்பமேயிடு, மூனச்‌ சூடுவை, 
எரிப்பி னோடு புளிப்பும்‌ ஊறவை 
கறிகள்‌ பொரியல்கள்‌ சமிதி யில்சமை 
மயூசம்கழுகு தலையவி ; குருதி தன்வறு 
கயக்கி டாயையறுத்‌ தூறு அுலத்திலே 
எரியிட்டு வேசுவை; அமுதை இனிவடி 
புதிய முனைஇடி அதனைஜருபடி. மதுவதெனலடி 
அத்தை நீவெரு சத்த மாகவை 

காலு குடத்தில்விடு சாடிதனில்‌ மீனவடி. 
குருவி பொரி; சுயல்‌ கழுவிஅரி 
முயல்‌ குறுகஅரி பெொரிஅசி௪ மிளகு 
கொக்கு சாலு விதத்தி லேபொரி 
குட்டி எழு அவட்டியே படை 
மகிமை யுனஎலி அதனை உரிபொசி 
பயறு பொரி கெளிறு உளுவைபெரரி 
அவைமட்டு மேசசில முட்டை கசடை 
மணக்க வேசறு செய்க்கு ளேபொரி 
குறவை அவி,புளி மிளகு மிடு,சிறு 
கொதிய விடுமது பிறகு கிள திடு, 
கொழுப்பில்‌ லாத உலட்டு மீனை 
எடுத்து வீசிச்‌ குளத்திலே எறி 

சரளை மீனொடு கூளி பொரியடா 
குடுவை தணில்மதுவை ஒருவர்‌ அுகருவச்‌ 
இமில குமிலமும்‌ இடுவர்‌ பினபு 
குதிப்பர்‌ ஒடி. இனைப்பர்‌, வீழ்வர்‌, 
குருக்கள்‌ மார்கள்‌ செவிட்டி லேயடி. 
உருசி உள்ளகறி பதனம்‌ வெகுமணம்‌ 
உறியில்‌ அமணச்கள்‌ திருட வருவர்கள்‌ 
ஓப்பி லரஒரு சட்டி மீனையும்‌ 

உயசவே உறி வைத்து மூடிவை 
குடுவை தனைஉடை சடையை யேஇழு 
சிலர்‌ குழலைஇழு சிலச்‌ புடவைஉரி 
வெகுகொட்ட கசசர்கள்‌ அற்பர்‌ விணச்‌ 


சொழுப்பர்‌ கூடி மிகுத்த எசடர்கள்‌ 
தாதர்கன்‌ யாரும்‌ வசராமல்‌ அடியடா 
இருடி. மகனொரு திருடன்‌ அவனினும்‌ 
இளைய பயல்‌ வறுத்திருடண்‌ ம.துவெனில்‌ 
எச்சில்‌ வசருவர்‌ எற்றும்‌ ஓடுவர்‌ 

கரகா ணியவச்‌ புத்த சசனவர்‌ 

கதறிய குறிகளும்‌ அமுதும்‌ ஒருகுடம்‌ 
சறவும்‌ இருனதை அதனில்‌ மூடிவை 
செய்த்த கோழி அவித்த சாறு 

சமக்கு வேணும்‌ இறுத்து மூடிவை 
இடதி வீழினும்‌ மதுவில்‌ வீழ்வர்சள்‌ 
எவரை விலக்குவது, இவர்கள்‌ மடையர்கள்‌ 
எனக்கு வேண்டும்‌ உனக்கு வேண்டும்‌ 
எனக்கை வீசி அடிப்பச்‌ வேதியர்‌ 
சோழியர்‌ பொல்லாதவர்‌ நறெவர்‌ என்றி 
இகலும்‌ மறையவச்‌ இருவர்‌ குடுமியும்‌ 
இறுக முடிஒரு தடியை எடுபடை 
இயக்கு வாச்எதிர்‌ திட்டுவர்‌ கைசதெதிப்பர்‌ 
மேலை மடைச்சன்‌ கன்‌ தம்மைக்‌ 
கருக வறு; பொடி இமிசிக்‌ ஜளரிடு 
கடுக அதையிடு புடமுமிடு வெ 

கற்ப மாவது அய்திடச உடல்‌ 
அற்பமசய்‌ விடும்‌ அய்யனே 

எளிய தலஇது களியர்‌ மகிமையை 
எவர்கள்‌ அறிவர்‌ கடவுள்‌ மயம்‌இதென்‌. 
19. வராககிரிச்‌ சின்ணனையண்‌ வண்ணம்‌. 


முருகப்‌ பெருமான்‌ சிறப்பு 
அகனச்தி சசாத்தி கவசத்தி சமையத்தி 
வல்லபி ஆயி. சதாசச்தி மாயி 
கலாதர்தீரி மாலினி மாதம்‌ சூலிகபசலி 
மகனைப்‌ பன்னிருகைச்‌ சண்முகளைச்‌ சரணத்தின்‌ 
மணியைப்‌ பணிவதத்ரு வைப்பான தேவை 
வானவர்‌ மேல்வச்த தானவர்‌ போர்குஅக 


58 


மசயவடி வாய்கின்ற சூரனும்‌ மான 
அயிலைப்‌ புறமெடுத்துப்‌ பாலை தணிசடத்தி 
அமசச்க்கு உயிரளித்த கர்த்தாலை ஓதும்‌ 
சண சாரங்கள்‌ ஆகம சாரங்கள்‌ 
பூசணமச கின்ற சசசண வேளை 
விசால சவரி யானைப்‌ பரவுவார்‌ 
வீரசின்னையன்‌ சிறப்பு 
அரசர்க்கு. கிகரொத்த துரைமக்கள்‌ புடைஎத்ற 
விளையக்‌ கொடிபிடிக்கும்‌ போதிலசனை மீதேறி 
எதிரிட்ட அசைவெட்டி முதுட்ட வரைவிட்ட 
சண்டமா ருதமாய்‌ மிண்டச்படை ஒட 
முசிபட்டு அடைபட்டு மதிலெொக்க இடிபட்டுத்‌ 
இசையுலவு விரேசதியரைக்‌ கருதிப்‌ பொருதமால்‌ 
மகதத்தார்‌ நிரைபிட்ட சவாத்ச மொடுமச்காத்‌ 
களுவச்‌ இரையிட்ட சதனாபி ஷேகமாகக்‌ 
சலின்கர்‌ தெலின்கர்‌ வரச்கறும்சா மரசைகேசடி 
கவடத்தரர்‌ வரவிட்ட கனசொக்க மொடுசெசச்சி 
குடகத்தி னொடுபட்ட தட்சிண தேசம்‌ 
ஈழம்‌ மலசடம்‌ கண்னடம்‌ கல்யாணம்‌ 
மகுடமன்னச்‌ எல்லாரும்‌ வச்துதான்‌ சொழுதிடவே 
மருடத்தொடு செருக்யெ மகுடதீ இரளுதிரும்‌ 
சதணமணி குப்பையில்‌ ஒ.துக்குல்பொற்‌ கூடமேல்‌ 
வாரா தவரார்‌ கும்பிட தவரசரி 
பொன்கொடசர தவரார்‌ என்றுமச கதர்கூறத்‌ 
தனியுலகு ஆளும்‌ புகழ்கொள்‌ வோன்‌ கூரக்கச்‌ 
சிலர்துறக்கக்‌ கரிதுரக்கச்‌ சச்‌ மனுவான 
மன்னும்‌ கிதிய வித்தியா விசோதன்‌ 
வாதுசொல்‌ பிரசண்ட கோவியல்‌ மருவா 
மிண்டன்‌ மாரில்‌ மேல்வர்த பாளையக்‌ 
ச௭ரன்‌ மிகப்பணிச்து சமூகத்தில்‌ மதுசகம்‌ 
அளித்த நிசைக்குன்‌ விலையிட்டு கிலையிட்ட 
சரச குணலோகன்‌ வாழை, பலசமஞ்சள்‌ 
பூச. த்சொடு தரழை சறவுண்ட சோலையில்‌ 
மழலைச்‌ இளிபடுக்கும்‌ பழனிக்‌ கதிபன்மிக்க 


தக 


தனலட்சுமி மிருச்த முதீதார மார்பன்‌ 
வரசகக்‌ இரியென்னும்‌ மேருக்‌ இரியின்வாய்‌ 
முகம்விட்‌ டி.தழ்விரித்து முல்லைக்‌ சொடிபாப்பி 
முகதுடன்‌ குடியிருக்கும்‌ உத்தியான மீதில்‌ 
தலைவியின்‌ சிறப்பும்‌ கரண வகையும்‌ 
வனமோ கனியோ இன்ப சாகரமோ 
அரம்பை தோழமையே என்றுமா மயல்கூர 
அழகுக்‌ கழகெனத்தென்‌ எமுதுக்‌ சமுதெனப்‌ 
பொற்பசலை பொகல்கச இடமாகும்‌ பொன்மேடை 
மேக்கருவள்‌ ராச சயவாய்‌ நின்றே 
உலவுவள்‌ மீள்வள்‌ முறுவற்‌ சூறிவிளைப்பள்‌ 
புருவச்‌ எலைவளைப்பள்‌ இறுகத்‌ தளைதொடுப்பள்‌ 
முக்கா டி.டாமல்‌ மூடுவள்‌ ஐர்‌ செய்கை 
தாவென எச்செஞ்சம்‌ முரசம்விட்‌ டதிசவே ்‌ 
முறை வெற்திலை மடித்தசருள்‌ கற்பும்‌ மணகசி 
உடல்‌ கிறையப்‌ புளூ ஒதுக்க உற்சசகமா 
சசனல்ல கேசகஞ்சம்‌ சீயல்ல வேசவண்டு 
தேனுண்ண லாவென்பன்‌ வாயிதழி ஹாூறல்‌ 
பருகப்‌ பருக இச்சை பெருகப்‌ 
பெருக விச்சை இறுகச்‌ சிறுக 
உற்ற பட்டாடை சேசச்ர்து துவள்வள்‌ 
வேதனை பாரென்பள்‌ சோதனை பசசென்பள்‌ 
மீசசம்‌ ஆசென்பள்‌ சூதள வாரனமுலை ர 
வெற்பில்‌ விரல்வைத்து செருடக்‌ குமிழ்‌.துடி.ப்பள 
இருபேச்க்‌ கைவிரல்‌ செரிப்பள்‌ முத்தடஎன்‌ 
ஆவியும்‌ தீரென்பள்‌ ஆகமும்‌ கீரென்பள்‌ 
பாவிசரிரம்‌ சிலீசிடும்‌ உரேசமம்‌ சிலிர்க்கும்‌ 
மன்மத பீடம்‌ அதனை அணையலே 
தொடை கொடுப்பள்‌ முலையில்‌ கதிர்செலுச்திச்‌ 
தழுவுவமேோ என்பள்‌ சாமவிடசய்‌ என்ன 
லசகிரியோடு ஓடிச்‌ கரணத்‌ தொழிலடுப்பன்‌ 
அதரத்‌ தொடுசுவை கொண்ட அளவில்‌ 
கழுகு சகேோரரம்‌ சசடைபுழு அன்றில்‌ 
முதலா யுள்ள ஒலிகள்‌ ஒருபுறம்‌ 


3ம்‌ 


குமிழி சுமிழ்க்கும ஒருபுறம்‌ அகலும்‌ 
உற்சசசக மாகும்‌ விகோதச்கள்‌ விண்யில்‌ 
சாதங்கள்‌ அயர முற்றும்‌ விடாது 

ஒலிக்கும்‌ காம வீணைக்‌ தொழிலினாள்‌ 

கனக சப்பிர£ மஞ்சம்‌ மிக்க 

அணையில்‌ பெருக்க. று ஒப்பெனவே யோக 
வாசனை சென்று யோசனை அளக்களவே 
உவப்பள்‌ உவரித்தொழில்‌ முடிப்பள்‌ ஒப்பான 
போது போதும்‌ ஜயா என்பள்‌ 

சானும்‌ விடேன்வஞ்ட தரனும்‌ வீடேனென்ற 
கூடிய லீலையில்‌ ஒருவர்க்கொருவர்‌ மிச்சம்‌ 
ஒருவர்க்‌ கொருவர்‌ பட்சம்‌ 

ஒருவாரக்‌ கொருவர்‌ உச்சம்‌ 

தப்பசளதே சையோகமும்‌ மாமக்தர போகமும்‌ 
இச்த வாணுதளனான்‌ தக்தபோக சல்லாப 
உல்லாசம்‌ மறவேன்‌ எப்போதுமே, 


20. வீரராகவ முதலியார்‌ வண்ணம்‌. 


இராகவன்‌ சிறப்பு 
ஆதி உருத்திரனார்‌ கைலாச வெற்பை 
முன்னான்‌ அடியோ டெடுத்த அசலபுயன்‌ 
வீர விக்ரம ராவணே குவான்‌ 
வாணம்‌ எட்டுடன்‌ பொசமருப்‌ பொழி.ய 
மணிசீல வச்சிரம்‌ மேலே அழுத்திய 
மசர்பு தக்யெ சோரி அறெழ 
ஆதீவனுக்‌ இணையாய்‌ அபிஷேகம்‌ வைத்த 
மகாமகு டாடவித்‌ இரன்‌.தூளி படவே 
சுேசர்‌ அத்தனை பேரும்‌ பேறுற 
வாளி தொட்ட சாப செடுமசல்‌ 
ஆழி புடைத்தது பேசல மழைகூச 
செட்டிருள்‌ வாப்முனை வாரி வித்தகனா 
தமக்கமுது படைத்த மெய்ஞான பூணன்‌ 
வானதி பெற்ற செல்வேன்‌ குகன்‌ 
சேரிவெற்‌ புடையோன்‌ மான்போல்‌, நித்த 


66 


கல்யரணன்‌ உத்தமன்‌ புத்தி விசரஎன்‌ 
ஆனா ஆசுசவிப்‌ புலவோர்‌ கலிதா 
நித்த மாமணி ஆழிசட்‌ டைகபாய்‌ 
சரப்பள்ளி ஆடை பெசற்குடை வா . 
பெரியதனம்‌ தாருவென வீசு கொடையான 
சதன்‌ அளித்திடும்‌ உதாரன்‌ தேனென 
கைக்களை யாடிக்‌ கட்டனை யாகவே 
அளிபாடி. உருக்க விள்ளு தரமரை 
வரரி உவட்டெறி சேன்வயல்‌ பாய 
மடைத்தலை மீது தத்திக்‌ குதித்இடு 
வானை தாவிடன்‌ உரும்‌ குவளைக்‌ 
குளமேல்‌ முதுசூல்‌ வெடித்திட சவமா 
மணிக்கதிர்‌ வீசம்‌ முத்தம்‌ கிலாவெனப்‌ 
பகர்கில வாய்மணி வாவி கற்றும்‌ 
பசலியைச்ச யாணர்‌ சாலுகவிப்‌ பெருமான்‌ 
கனதா சணப்பெருமான்‌ எனவே இசைசசை 
போய டைக்திடு கசவியப்‌ புலவர்கள்‌ 
பாடிய மாவை சகரப்‌ பெருமான்‌ 
மதுசூதனப்‌ பெருமாள்‌ மனு£ீதியிற்‌ கெழுமு 
பெருவசழ்வு யெத்திடு பூமி பசலகன்‌ 
சாகரிகப்‌ பெருமான்‌ கரவா கனப்பெருமாள்‌ 
சயினா சளித்த குமாரன்‌ சற்குண 
முத்தமிழ்‌ வீர. சாசவன்‌ ஆள்‌ வஅரைமே்‌. 
மகட்‌ போக்கிய செவிலித்தாய்‌ புலம்பியது 
வேதன்‌ விநித்ததவேச தலைமேல்‌ எழுத்திதுகோ 
வினையேன்‌ ஒருத்தன்‌ மாது கற்பூர 
தூளி மெத்தை பெருத்‌ தேடி. 
பசலை தனித்செதுமோ பாலே செசதித்தெழுமே 
பாலே கொதித்தொரு தானெடுத்து ஒருதாளில்‌ 
வைத்திடு மேமகள்‌ திருமேனி வெயிற்படுமே 
தழல்வேடை உற்திடுமே வெயில்மேணி படும்பேசசு 
சிற்றிடைபோல்‌ இளைச்திடுமே 
விடரப்கொடு பா௫தழ்ச்‌ செவ்வாய்‌ கருகுமே 
வேனல்‌ பறப்பதை கீரெனவே இகைத்திடுமே 


64 


அடுவேனில்‌ வெப்பம்‌ இலசதிருக௩ வும்கிழல்‌ 
சற்றிலையே திருமலர்‌ச்‌ சோலைகளும்‌ அற்றிலையே 
சுனையாட வெத்பிலையே ௬ையாடி. விட்டெதிர்‌ 
கூடு தற்கொரு தோடுமத்‌ நிலையே 
கிலாமணிமேடை முகப்பிலையே விளையாட முத்தலையே 
விளையாடி. விட்டமுதே பொசிக்கவும்வேறு இக்கிலையே 
என்மயில்‌ தாசுமுற்ற சேம்‌ அக்கனே 

இதி முடிப்பவரார்‌ மதுமாலை சற்றுவரரா்‌ 
அமுதூறல்‌ ப்ச்சின மீச்கொடுத்‌ தினமான 
சர்க்கசையேர டளவிய பசனம்‌ அளிப்பவரசர்‌ 
பனிநீர்‌ தெளிப்பவராச்‌ பன்னீர்‌ தெளித்த 

சவாது மெரய்த்த படமாம்‌ அப்புவரசர்‌ 

உலாவிய ஊசலில்‌ லைப்பவராச்‌ இருதாள்‌ 
பிடிப்பவரார்‌ இருதாள்‌ பிடித்த மாக 
மித்திசைதான்‌ கருத்துவ சாசென்‌ மசதினை 

தசன்வ அர்த்த பூவை யுடனே 

இதிமம்‌ இப்படித்‌ தனியே டெக்குமதேர 
ஒருசாளும்‌ விட்டகலாச்‌ சொற்கிளி 

ஒலமிட்‌ டமுதே; தயாவுள தாயை 

கினைத்கசனளேச தமரசொ டுசைத்தனளே! இவள்தான்‌ 
கினைர்தறி யாத புதீதியிதரர்‌ சமைத்தன ரோ 
முன்னளினில்‌ ஊழி விதிப்படி யோஜஒரு 

மசசருக்‌ இயல்போ அயலான்‌ ஒருத்தன்‌ 

உபாய மிட்டெசடு பேதைகைக கொடுபோன 
பாதகம்‌ எதெனச்‌ சொல்லுவார்‌ பிறரே. 


21. தஞ்சை நாயகன்‌ பின்னை வண்ணம்‌. 


சிவபெருமான்‌ சிறப்பு 
அனகன்‌ மேல்விழி சோச்கு கின்றவர்‌ 
பனக பூஷணச்‌ கூத்து கந்தவர்‌ 
சக்கை ௧௪௧, திங்கள்‌ கூவிலை 
கொன்றை வார்சடை யார்‌ செடுக்கட 
கரியின்‌ மீதரி போர்த்த சன்சார்‌ 
*டன மாவடி. தாக்கு கிண்றவர்‌ 


55 


இங்க மசன்மமு அங்கை மீதினில்‌ 
விளக்கும்‌ சூல ஈடால கங்கணர்‌ 
அரிச சாதியார்‌ போற்ற வுச்திரு 
மணலை மரக்கர்‌ வீற்றி ருக்தவர்‌ 
ஈக்கை யோர்திரு மக்கை ௪சயக 
பனக ஞர்சிய ரசம லீக்கரை 
அம்பொனிரு பாத மலர்துதி செய்வோன்‌ 
தஞ்சை நாயகன்‌ பெருமை 
அசிய பசவலர்‌ ஆர்க்கும்‌ வெம்பசி 
தணிய வேதரு வசயக்‌ இசசுகயும்‌ 
நண்பி னாலுத வுந்த யாகித்‌ 
இக்திர தாருவு மச௫ யர்தினம்‌ 
இசவ லேசர்கலி மாற்று னெறவன்‌ 
உலகெ லாமிணி தேற்று கன்றவன்‌ 
வசதி யாவரு மெச்த சசளும்‌ 
வணக்க வேகொழு மீது கெொண்டுயரச்‌ 
ஆவணி மீதிசை ஈசட்டு தக்இரி 
குவளை மாலிகை சூட்டு இண்புயன்‌ 
ஆன பொன்மொழி செடும்ப தகை 
அன்று மேருவி லேறி வரைர்தவன்‌ 
ஐக்தரு வசம்சகெறி வளரு வேளே, 


கனக மால்வரை போலப்‌ பொசழிச்துசல்‌ 
அறிஞர்‌ ஆருயிர்‌ காக்க வர்தவன்‌ 
மண்டும்‌ ஆழ்கடல்‌ சண்டி யேயிரு 
சச்திச சூரியர்‌ யாதி னுக்திகழ்‌ 

மதுச பாஷிம வாக்கி ரண்டுரை 
பகர்கு லாசெறி வாய்த்த வன்றிசை 
சுக்கு மேபுகழ்‌ கக்கை மாசதி 
வம்ச மேருவும்‌ ஆன வன்பொடு 
கருத ஜார்ப்பணி மூர்க்கன்‌ அக்கசன்‌ 
வடி.வி னால்வெகு நிரகன்‌ இன்செசல்‌ 
மொழிச்து சசளும்‌ அடைக்த பேர்கள்‌ 
கனர்சதி டசவசை யேபுரிக்‌ தருள்‌ 


கமலையின்‌ வருணனை 


கஞ்சமலை சாதன்‌ மூழ்‌இ௱ளைய மசலைக 
கமுகு வசழைக எீட்ட மும்புது 
மலர்கள்‌ சூழ்பல தோட்ட. முச்திசை 
செசண்ட வீதியும்‌ அண்ட கோசளமும்‌ 
அனர்த சரளரக்‌ கோபு சக்களும்‌ 
மடமி ஸனர்புன ட்ட முச்தமிழ்‌ 
அதிஞர்‌ மாதவர்‌ கூட்ட முக்கன 
பக்தி யாக மிகூச்த சாலையும்‌ 

மண்ட எாதிபர்‌ வாச மும்பயில்‌, 


கமலை வாழ்புமு காச்சி தந்தருள்‌ 

சுமுக னாகிய பரக்க சச்சதி 
செஞ்சொல்‌ மாமொழி விஞ்சு சீர்பெறு 
தஞ்சை சாயகன்‌ பூபன்‌ அன்புள 
கல்குல்‌ தவழ்சேசலை மணிவரை யின்மேல்‌ 
வனா மாது விண்ணாட்‌ டசம்பையச்‌ 
வடிவு பேசல்‌ [தி போலத்‌ துலக்கும்‌ 
மனங்கள்‌ போலிரு கொக்கை யானை 
குஅல்க வேயொயி லாய்ச டச்தொரு 
சிகா மேடையில்‌ வாய்ப்புடன்‌ கமகமென 
வாசனை காட்டு பஞ்சணை மஞ்சம்‌ 
மீதொரு வஞ்சி யசளெதிர்‌ வச்துமே 
கொலுவா யிருச்தனள்‌ வலியவே மயல்பூட்டி. 
செஞ்சமும்‌ உருக வீணைகள்‌ மீட்டியும்‌ 
சிலசிச்து ராகச்‌ சரங்கள்‌ பாடியும்‌ 

மச்த காசமு மேபு ரிச்தனள்‌ 

அக்கம்‌ சசமுமாய்‌ விரகம்‌ மிகுதியாய்‌, 


மருவ வேதய வாய்ப்ப சுக்கிளி 

மிசைகள்‌ கோலவும்‌ வார்த்தை கொஞ்சினள்‌ 
செஞ்சவ்‌ வாது கதம்ப பசணிதம்‌ 

அந்த னாதி பன்னீர்‌ கலர்துடல்‌ 

குளிச வேபரி வரய்தி மிர்ச்தனள்‌ 

இனிது விய பசக்ரூ டன்சுருள்‌ 


60 


மென்ற ஊறல்‌ கரும்பு காணது 

சிச்தி லோர்துளி கோடிப்‌ பெசனபெழும்‌ 
மதுச வாயிதழ்‌ மூட்டி. அக்கொரு 
சரத சூரி ஏற்று இன்றனள்‌ 
செம்பொ னாடை களைர்த போது 
ணுக்கு யாதா வாயி ணக்னன்‌: 


வண்டினிய மாமலரில்‌ உறைதல்‌ போல 
எனது காம விடாய்ககி தம்பெறல்‌ 
பலித மாய்முடி. மேல்க சக்கெொடு 
விண்ட தாடன மும்ப ளீசென 
வண்டு காடைகள்‌ சேகல்‌ வண்பெடை 
சொடிபு மாமயில்‌ பெட்டைக்‌ கழுகதும்‌ 
என்ன வேகுரல்‌ ஆற்றிடும்‌ பொழுதில்‌ 
எச்த வீலையும்‌ அர்த வேளையில்‌ 

இக்த வீலை யொவ்வச தெனும்படி 
யிணேயில்‌ லாத வெகுதோத்‌ திரங்கள்‌ 
செய்த உசையாலிது வெற்றி யென்றனன்‌ 
தந்த ரேகை அழுச்த என்னுூிர்‌ 
கொக்கை பூட்டி யதேதெ ரிச்தனன்‌ 
இன்ப சஈலமீறி வருமள வதனிலே, 


இறு எர்கொடி போற்று வண்டிடை 
பதற வேயிரு தாட்டு அம்பும்‌ 

முழக்க வேயிரு செக்கை வால்வை 
யுச்க வீரென வேபு லம்பிட 

இணைவி டாதநினி யாச்சு என்றுபின்‌ 
உபரி வீலையி னாற்பு ணர்ர்துட 

அஞ்சி வீரென மிஞ்ச யேயமு 

தக்கு பீரென வேயெ மூச்‌.துளம்‌ 
இளக மேனியும்‌ வேர்ப்ப மென்பர்‌ 
வசமு மாயிரு வேசர்க்கு மிள்சூயிர்‌ 
தன்ற தாமென முகச்து போகமும்‌ 
அன்றில்‌ பேடை எனவே சலச்ததை 
என்றும்‌ மறவாது உருகும்‌ மனமுமே. 


6] 


காச ரோருகன்‌ கள்சாகு லேோதயன்‌ 
கம&ை காழ்புழு காச்சி மிபதி 

வாக தாகரன்‌ மால்‌ தஞ்சை சாயகன 
மகன்‌ வாழமுவள சாட்டில்‌ வஞ்சியசர்‌ 
௪௪௫ மெத்தளையுல்‌ லாச மெத்தனை 
சாடை எத்தனை கூடிச்‌ குலாவிய 
விதன்கள்‌ எத்தனை வேடிக்கை காணுமே. 


அடுத்த பேர்க்கருள்‌ மாள்புழு காச்சிசொல்‌ 
அமூத பேசனகக்‌ கமலை ஈசாநிபன்‌ 

வடித்த செச்தமிழ்‌ சேச்சஞ்சை சசயகன்‌ 
மூபன்‌ வாழும்வள சாட்டிவ்‌ வஞ்சியார்‌ 
கொடுத்த மேசகமு முல்லாசப்‌ பசர்வையும்‌ 
கொள்கை யா குலுங்க ஈடந்ததும்‌ 

உடுத்த ஆடையும்‌ கைவிச்சம்‌ சண்டசண்‌ 
ஒருபொழுதும்‌ உறங்காது என்பது காணுமே. 


கொத்து லாவு குவளையச்‌ தாரினான்‌ 
ருூருசி லானபுழு கசசசி பாலகன்‌ 
சற்று லசவு கமலை சரசதிபன்‌ 

ளிய மால்‌ தஞ்சை சாயகன்‌ வெற்பனார்‌ 
முத்த மாடிக்‌ கரதா டக்களே 
முழக்கக்‌ கும்பமுலை யானைக்‌ கோடுகள்‌ 
தைத்து மார்பில்‌ அழுர்த அவர்செய்த 
சரசம்‌ எப்படித்‌ தானான மறப்பதே, 
கனகன்‌ மேருவை சேச்கரு ணுகரன்‌ 
கமலை வாழ்புழு கரச சுதாகான்‌ 
சகல கல்வி அறியுச்‌ தயாபரன்‌ 
தஞ்வச சாயகன மால்வரைத தையலார்‌ 
சகம்‌ அழுச்த அணைத்து முத்தசடிய 
கயதீதிலே சல ரசரிக்கண்‌ டல்கனே 
சகமெனக்கு மட்டேச உனக்கில்‌ லையேோ 
சொல்லடா என்ற செசல்மற வாததே. 


மன்னுர்‌ புழுகாச்‌ர தவத்தினால்‌ 
வர்க கஞ்சமலை காதன்‌ சோதரன்‌ 


62 


சன்ன லசர்பணி ஆரூர்‌ சராதிபன்‌ 

நதிகுலன்‌ தஞ்சை ஈாயகன்‌ வெற்பஞச்‌ 
சன்னை பேசிக்‌ கண்காட்டி. அழைத்ததும்‌ 
சாச லீலைகள்‌ பாராட்டு வித்ததும்‌ 

இன்னம்‌ இன்னம்‌ நினைத்தடும்‌ பேசதெல்லாம்‌ 
இயக்கி கெஞ்சம்‌ மயக்குது கசணுமே, 


கதிரூ லேசன கமலை கராதிபண்‌ 

கம்பு சேர்புழு காச்சி சுதாகரன்‌ 

அதிக யோகம்‌ பெறுதஞ்சை ஈாயனை 
அம்பொன்‌ வெற்பில்‌ அதிமோக வஞ்சியார்‌ 
புதிய சச்தனப்‌ பூச்சுல்‌ கைவீசசும்‌ மேல்‌ 
புனைமுத்‌ தாரமும்‌ விததாச முகமுமாம்‌ 
மதியும்‌ கண்டு மனக்கண்‌ சன்னதம்‌ 
வர்து வச்து மயங்குது கசணுமே. 


பசலி லேதினை பார்ச்கும்‌ புகழினான்‌ 
பண்பு சேர்புழு காசதன்‌ பசலகன்‌ 
தாரி லேசெல்‌ குவளை தரித்தமால்‌ 
தஞ்சை சாயகன்‌ தண்கம லாபுரி 

ஊரி லேவண டுறைமலர்‌க்‌ காவிலே 
ஒருததி தக்க உலாவிய செவ்விள 

கீரி லேசுரு நீல விழியிலே 

நித்தம்‌ என்றன்‌ கினைவேசடி நின்றதே. 
சுவளக்‌ கரியுரி போர்த்திடு ஈதியவர்‌ 
கனசு மணலைக்‌ கடவு எளடிபோற்று 
செங்கை மாமுகில்‌ கமலைப்‌ பதிவளச்‌ 
புழுகாச்சி யன்பினால்‌ வருமதி யூகி 
குவளைத்‌ தொடைகறது மலச்‌ சூட்டுதிண்‌ புயரசலன்‌ 
நிலவைப்‌ பொருசகை மடவரர்க்‌ கனங்களன்‌ 
ஆகிய குணவன ரத்தின மின்னெறி 
வாய்த்த தஞ்சை ஈரயகன்‌ மருவானால்‌ ; 
ஏவலர்‌ இப்படிக்‌ கற்பித வார்த்தை 
மீண்டும்‌ பேசுவார்‌, ஒருவர்க்‌ கொருவரை 
வினையினை மூட்டி எந்த கரள்தெொறும்‌ 


ப) 


இவளை இப்படி. அரண்மனை யேற்றி 

அம்ப லசதிசள்‌ செய்ய லாகுமோ 

அவளைப்‌ பொறுபொறு எனநீ மருட்டி 

அங்கை யால்முதல்‌ அடிபட்ட துறமுறை 
பார்க்க இரண்டு காதுமுன்‌ னறுபட்டது 
இனியென்ன ஈரசச்யெல்‌ கனேசொல்லும்‌ மடவீரே, 


கஙக்கைகுல மீதிலிசை நரட்டுகன்ற வாரிதி 

தென்சமலை மேவுபுழு காச்சிதந்த மாகிதி 

கஞ்சமலை சசதன்மகிழ்‌ வாய்த்திடுஞ்‌ சகோதரன 
எனுமசல்‌ : 

செக்குவளை மாலையணி கூட்டுனெற மார்பினன்‌ 

சம்பினவச்‌ மாகலி மாற்றுகினற காச்முகில்‌ 

செஞ்சொல்‌ மெசழி சசவலச்‌ போற்றுதஞ்சை காயகன 
மருவசனால்‌ ; 


தன்கியொடு சாழிகை வீட்டி லில்்‌இரசள்‌ 
முழுவம்பி யிவள்தோத சேற்று முக்தா மரள்வதை 
சக்கையற வேயெனை வாய்க்கு வக்த தேனெள்‌ 
விடியலி லேபங்கலம்‌ ஈதேது இனிஉனை 
தாக்கரிக்து போடுவேன்‌ என்றுசில பேனெள 
சாட்சி யுண்டுகச ஸணிவள்பண்‌ படுவாளேச 
இவளைப்‌ பார்ததிருசுக பேர்சொல்லும்‌ மடலீசே, 


வேரூரும்‌ ஆலுதவும்‌ விழுதெனவே 
உனது தந்தை மேன்மை யான 
பேர்தான்‌ விளக்கமிகு பெருவ்இளையம்‌ 
தழைக்க வச்ச பேசன்‌ நீகாண்‌ 
தேருரும்‌ ௪கசாசர்‌ செக்கேலை 
உழுக்கோலின்‌ : செயலால்‌ கரக்கூய்‌ 
ஆரூச்வசழ்‌ புழுகாச்சி அளித்த தஞ்சை 
சசயகமே அனவ்க வேளே. 
மணக்களிலே பலைகர்த வசசமினிலே 


தென்றறியும்‌ ஆஹ்‌ பேசலம்‌ 
குணங்களிலே அலசவர்தா: குமைறியாா 


64 


இனிய கக்கா குலத்தோன்‌ நீகாண்‌ 
இணக்கியகல்‌ லறிவாளர்க்‌ இரக்குபுழு 
காச்சிதரும்‌ இணிய மாலே 

அணவ்குபயில்‌ கமலையில்வாழ்‌ அரியதஞ்சை 
சாயகமே அணக்க வேளே 


தேனார்‌ மொழியும்‌ உபசார அசச்கும்‌ திகழதிவும்‌ 
ஆனார்‌ ஒருவர்‌ உனக்கிணை யோஅருள்‌ சேர்றணலை! 
மானா பிசாம னெனும்புமு காச்சி வரத்தில்‌ வச்ச 
சசனா கலைவல்ல லோ உயரச்தஞ்சை ஈரயகமே. 


இட்டுச்‌ தமிழுக்கொரு தேனு வசூசற்‌ ழென்தமிழ்பா 
சாட்டுச்‌ இகழ்புழு காச்சிமைக்த ரதிவா ளர்தம்பான்‌ 
கேட்கும்‌ படித்தும்‌ கொடுத்துமிப்‌ பசரினில்‌ 6ர்ததிதனை 
சசட்டுவ்‌ கமலைப்‌ பதமேவிய தஞ்சை நாயகமே. 


வேண்டுதல்‌ 


அரவ பூஷணனே திரிபு ரார்தகனே 
அங்கையில்‌ உழைமமு வேசதும்‌ அண்ணலே 
வனர்திரு மல்கை சரய கையணி 
செறிபாகம்‌ வைத்தவனே இரவளர்க்‌ குயிசே 
மணலை யட்பதி உசழீசனே ஞான 
தேகெனே இதம்பெறு ராமநாத சசயகனே 
இயம்பும்‌ விண்ணப்‌ பல்ஒன்‌ முளதால்‌ 
திறமிகு புழுகன்‌ உதவு கஞ்சமலை 

சிற்த தண்டாயுதன்‌ முச்து சகமகிழ்‌ 
ஆறுமுக மியசலன்‌ இயாக சசசன்‌ 
சகோதாலே வரமிகு கங்காகுல 

வரிகளை மாரனைத்‌ தஞ்சை சசயகனை 
வயது நூறிருக்கச்‌ செல்வமுக்‌ தழைக்க 
மனமது மகழ்க்தே இனிது வச்தருளே. 


65 


தாழிசை 
மச்த சசசலம்‌ டிகச்த்த மால்கமலை 
வத்த ய புழுகாச்சி வேள்‌ 
மைந்த னாகி வளர்தஞ்சை ஈாயகம்‌ 
மூபன்‌ வெற்பில்‌ அபரஞ்சி யார்‌ 
கர்த மசமலர்‌ நெச்த மெத்தையில்‌ 
இருத்தி வாயிதழ்‌ அருத்தியே 
கன தனக்‌ குவடு வருடி என்புளிசைக்‌ 
கசக்கு லென்று மிடசசகவே 
உர்தி மீது லதரத்தி னாலெழுதி 
விச்தை யாகுகச ணத்தினால்‌ 
உடல்வ கைத்து மதனர்மனைக்‌ குளொரு 
விரலழுத்‌்தி மலர்‌ வருடியே 
இச்தி ராணி பரிபச்‌ தனங்களொடு 
இடப வீலை யொடு கூடியே 
இருவ ருக்குமனம்‌ ஒருமையுத்ற ௬௧ 
வீலை என்றுமற வாதே. 


கா சேது பரியச்த முச்துதிசெய்‌ 
க்கை யக்குல வசேசதயன்‌ 

கமலை வச்த புழுகாச்சி அதிபனஒரு 
காவி யச்தொடையல்‌ மார்பினன்‌ 
மாரி லாத புகழ்பெற்ற கஞ்சமலை 
காத பூபன்மூழ்‌ சோதரசன்‌ 

மஞ்சு போலுதவு தஞ்சை காய்கள்‌ 
மபென்‌ வட்துமரு வாத்சாள்‌ 

வீச தென்றலும்‌ வீசு சசுத்ரனும 
வேயும்‌ அன்றிலும்‌ அனக்கனும்‌ 
வேலை வெம்முசசு மாலை யம்பொழு.து 
வீணை யினம்குயி வினங்களும்‌ 

ஓசை மீறுமுயர்‌ சேமணித்‌ தொனியும்‌ 
சேசமாய்‌ நிதம்‌ வருத்தவே 
உளமெலிர்து மகள்‌ அயருறுச தகைமை 
ஒருவர்‌ சற்றுமறி யார்களே. 


5 


ட்‌ 


வஞ்சி சசயகம்‌ மருகிறை 

வம்ச ஈாயகம்‌ முச்து இச்தையில்‌ 
மையல்‌ ஈசயசும்‌ சதியிலும்‌ 

மிஞ்‌சு சாயகம்‌ என்று பஞ்சணை 
மேவி மித்து£வு பேசிய 

விரத நாயகம்‌ கரத சாயகம்‌- 
விந்தை சாயகம்‌ மசமறைச்‌ 
செஞ்சொல்‌ சாயகம்‌ வாணி தண்டமிழ்‌ 
சிறச்த ஈறகமலை சசயகம்‌ 

தன சட்டைபுசி புழுக பூபனருள்‌ 
செல்வ நாயக யோகனே 
தஞ்சை ஈசயக ராசன்‌ மெச்சவரு 
சொக்க கரயகன்‌ நிதம்‌ புகழ்‌ 
தாம நீடுபுய ரச ஈாதன்மகிழ்‌ 
தஞ்சை . சரயக மூபனே. 


ஆது லர்க்கும்வரு யாச கற்கும்‌ அறி 
வாள ருக்கும்‌ நித உதவுகாச்‌ 

ஆட்சி யயாதி மூலத்தில்‌ வச்தபுழு 
காச்சி தக்த மனு சிநீமால்‌ 

மேதி னிக்குளிசை நீடு கஞ்சமலை 
நசதனுக்கு இராய விசையவேள்‌ 

விஞ்சு மீதிபெறு தஞ்சை சாயகன்‌ 
விளக்ரூ மால்வலச மடக்தையசச்‌ 
சாதனைத்‌ தொழில்கள்‌ பேரலவே மதன்‌ 
சம்பீரமத்‌ தொழிலில்‌ மிஞ்சியே 

சாசம கொடுததலர்‌ மெத்தை மீநிலொடு 
தத்தை பேசலமணி இதழையே 

கோதி முத்தமிழ்‌ போதினில்‌ செரி 
பதி லசககர காடனம்‌ 

குழுதமிட்‌ முத மிலையெழுப்பியது 
மசேோசடிப்‌ பொன்பெறும என்‌ ஆணையே, 
மதம்‌ முத்தம்‌ றிது மறறகனை 
௮சணருக்னுதவு மணவையாண்‌ 


மம னெக்கள புழுகாச்சி தந்தருள்‌ 


67 


ரகுமான்‌ இன்சதெ மனோகரன்‌ 

விச ணத்திலொடு குறுமு ஸிக்குகிகர்‌ 
பதும லட்சுமி விலா௪மால்‌ 

விஞ்சு நீதிபெறு தஞ்சை சாயசு 
விவேகன்‌ மால்வரை மடச்தையசச்‌ 
குதலை ஒத்தமொழி கலுழ இன்பமிகு 
சூசல்க ளெட்டும்‌ அயராமலே 
குமுகுமு என்பமிகு வசடைமென்‌ புழுகு 
கமகம என்ப மலச்‌ மஞ்சமேல்‌ ... ..... 
அதர சர்க்சசை அளித்துத்‌ தழுவிய 
அரிய இன்பமென்‌ அகத்தி அரன்‌ நுமே. 


2௨. செண்டலங்காரர்‌ வண்ணம்‌. 


செண்டலங்காரன்‌ சிறப்பு 
சகத்ட்சகண்‌ என்ற கருணைக்‌ கடலே 
அசச்த சயனத்திடை விளக்கும்‌ சக்ரபசணி 
இிண்டிறலால்‌ ஈரசிக்கமாய்‌ இயையும்‌ படியே 
வசனமுட்டி கிமிரும்‌ பெருச ஆணில்‌ உதித்தடனே 
முர்துமுச னுற்ற இரணியன்‌ தன்னுடைய 
மணிகற்‌ குடலைப்‌ பிடுக்கி யேமிகு 
சத்த பான முடன்படு யாறிய 
செங்கண்‌ மாதவன்‌ செங்கனி வசயினள்‌ 
அம்பிகை சோதரன்‌ அங்கசன்‌ தாதை 
சிகரல்‌ இரிபினைக்‌ -கனத்த மழையில்‌ 
கவிகை பேசன்றுசுர பிக்டெர்‌ துறச்ச 
ஒருகைச்‌ சகரசயர்‌ ச்துச சேசர்‌ 
முகுச்தர்‌ முராரி இசாசையில்‌ எம்பெருமான்‌ 
மருவும்‌ செழுர்த ரன்கக்‌ கடலிடை 
அருமை யுடனே பணிய வருவாசச்‌ 
இசைகள்‌ எட்டினும்‌ உயச்ச்க வரிசைத்‌ 
ண்துவா தன்கள்‌ வாயில்‌ பரவுகின்ற 
சற்புத்தி பூக சிம்புளை சேச்வடி.வம்‌ 
செண்டு மேவலர்‌ வெண்டலை மீத 


68 


பதம்பொரும்‌ பரிசால்‌ இக்கலி யுகத்தில்‌ 
தீருமபுத்‌ இரனை விஞ்சுசெ ணப்புயன்‌ 
சக்கான்‌ அதிகச்‌ சரக்குனி கந்தன்‌ 
சேயர்‌ அகச்தனில்‌ இலாத சயச்தரும்‌ 
மகாமனு எனத்நினம்‌ தொழுதிடும்‌ விற்பனன்‌ 
அரச்தரன்‌ மனுஷத்‌ தனமிகுச்த தீரன்‌ 
இலக்குமி பொருச்தும்‌ சமூகத்‌ தனனே 
வீறுதென்‌ புவிவாழ்வ இன்னம்‌ பின்றுதான்‌ 
இச்திர தாரு வினுச்திறம்‌ பூணும்‌ 
அதுலன்‌ எனவே தகைமை பெறுலோன்‌ 
மகிமை பசவுறும்‌ அருள்கலைக்‌ கவிஞர்‌ 
தன்கன்‌ தமிழுக்‌ குபசாரக்கள்‌ சொலி 
சத்தின மசலைவண்‌ பரியரடை கண்டிகை 
பூஷண மும்படைத்‌ தருளும்‌ அலள்காசன்‌ 
முகில்பெசய்த்‌ இடினும்‌ சிச்து சவிதெற்‌ 
கெழினும்‌ அம்பொன்‌ மலைதுறர்‌ திடினும்‌ 
இரண்டு மொழிசெப்‌ பிடாத மூத்தோன்‌ 
விசித்து வீரியன்‌ இக்க மசமணி 
கொஞ்சலில்‌ ஈசவினர்‌ சண்பிணவ்‌ கசத 
வளமைப்‌ பிரபு தெளிச்தகலை. கத்றவன்‌ 
முயன்று வனிதைத்‌ இரன்தொடர்ச்‌ இட்டே 
கவனிக்கும்‌ மோக மச்திர கலாதர 
சச்திர னாகிய அ௪ம்பிசம வேகன்‌ 
தச்‌திரம்‌ தன்குமன்‌ இரவலர்‌ பசரி 

இராசை நகர்வளன்‌ 
அருகே புலிகள்‌ கண்டும்‌ சுரபிக்கணம்‌ 
இரண்டை யதனில்‌ புனல்‌ து கர்ச்து 
பகைசற்‌ நிலாமல்‌ வம்கண மாகவும்‌ 
மிகும்பொது மாதர்‌ சடச்திடு கடையைக்‌ 
கண்டுடன்‌ தோகையது கற்திட இசச்கவும்‌ 
மடுவிற்‌ கலைகளைந்து முழுக்‌ குலவும்‌ 
பெண்கள்‌ விழியுற்று வாளை யக்கிதால்‌ 
இருகெண்டை மிதாலென வுஞ்சுழல்‌ கசவிரி 
பெசன்பொலிச்‌ தேறும்‌ வயல்கள்‌ சுற்றிய 


69 


தடகம்கள்‌ மிசையின்‌ புதிய சண்பகம்‌ 
மெய்த்தரு வினங்கள்‌ மொய்த்து வீசம்‌ 
வண்டு வராபதி வர்த புதியர்கள்‌ 
அகர்ச்தருள்‌ மாகிதி செண்டலக்‌ காரன்‌ 
இணிய புகழே அணியும்‌ வரைவாய்‌ 

மகலிர்‌ வருணனையும்‌ செயலும்‌ 
சகல லட்சண அரம்பை சல்பதமினி 
மடந்தை பருவப்‌ பிரவுட வஞ்சி 
மலர்மெத்தை மீது ௬ுகக்தமா யிருச்தெனை 
வேல்விழி கொண்டு மாலுறச்‌ செய்து 
சஞ்சிதம்‌ பேட மஎ்லிகைத சொடைகொசடுத்து 
மருவைச்‌ குழல்வகுத்துச்‌ செருகிப்‌ புழுகளைர்து 
களபச்‌ ௪வசது வண்டணி பாணியில்‌ 
மூகச்சத பின்னர்த்‌ தேனெயிறு ஊறும்‌ 
செழுக்சனிச்‌ சோதியின்‌ வளகிலை கொண்ட 
சிச்தையொன்‌ முகிமருவும்‌ அனுகூல எழிக்கலமே 
துணைவெற்பு சகுதனள்கள்‌ இடைக்கணிவு பொச்கும்‌. 
அளவில்‌ பதமறிச்து முச்து தொடுதற்கு 
உளமேவும்‌ அன்புடன்‌ மேல்விழு னறனன்‌ 
ஆவல்‌ அடையும்‌ காமுக கெஞ்சன்‌ 
இச்தி சசணி அசிவைக்கு மேலும்‌ 
மசதருக்‌ ௧7௬ விண்ட விரகப்‌ 
பிரபையில்‌ கின்று குழையச்‌ சரீரம்‌ 
அன்புள னதனொடு தழுவுலர கிரியும்‌ 
தெரியாமல்‌ சயனம்‌ இதச்கூச்‌ வன்தொழிலில்‌ 
அச்தச்‌ சமயத்தில்‌ முழக்குகுரல்‌ எட்டதில்‌ 
அம்புரு ௪சசத ஞச்திகழ்‌ வார்கள்‌ 
அருச்தல்‌ சேருவள்‌ இவள்பெருச்‌ இிருவணி 
வளரும்‌ அதிசேயம்‌ உளதிற மேயுற 
கமைக்குக்‌ கமையும்‌ செய்வகையிற்‌ புலவியும்‌ 
தன்மனத்தில்‌ தயவுமொன்றி இதமிக்க வேளை 
ஒண்டொடி யார்பதம்‌ உண்டிடு சோம்‌ 
என்பது பசர்வை இடும்புலன்‌ பேசல 
மழலைச்‌ சறுசதன்கை அமை லியவித்து 


10 


விச்தையிது முத்தயர நீவஞ்ச மிலாது 
அருள்சி றச்திடு புக்கவ சுவாமி 

எனும்படிக்‌ காரி இயம்பிடும்‌ போது 
ஒருவருக்‌ கொருவர்‌ பொங்க 

ஒருவருக்‌ கொருவர்‌ அர்தம்‌ 

ஒருவருக்‌ கொருவச்‌ தஞ்சம்‌ 

இதனுட்‌ பிரவசசம்‌ உண்டு; விடாமல்‌ 
கெருக்கவுமே தழுவுக்கயி லாகுபுரிச்‌ திடுஞ்சோடு 
கருணை அகலாமல்‌ இதமுளதால்‌ உடலில்‌ 
புளகரும்ப உபரிக்‌ கிரியை விரும்பி 

மதனப்‌ பயலை வென்றும்‌ உவகை 

பிறவாக முச்தியதோர்‌ சச்சக்கொடு பாடுவள்‌ 
நீடு சூடுவள்‌ பந்தயம்‌ பேசடுமென 
மெச்சிடுவள்‌ சிச்து சொடியிற்‌ சொலுவள்‌ 
கொஞ்சி இகலிக்‌ கொளுவள்‌ இர்ச 
முறைமுத்‌ தல்கெசடு சசமிக இன்றலவேச 
சுகம்‌ இன்றளவோ கதிவேகம்‌ இன்றளவேச 
சாமி என்று அலள்கசாம்‌ உளமு வப்பன்‌ 
விளைச்த சப்பிரசன இச்துஎன வேகிறைச்து 
௪கநித்‌ இரையாடி ஒண்‌ கண்களை 

வேடை தெளிச்தடு வோர்கள்‌ பரம்பரை 
ஆக நிவந்த சம்பேசசுக்‌ கலவி 

தனையே அயர்வின்றிக்‌ கொழிக்கும்‌ நித்திலப்‌ 
பாலாழி ஒசைக்கும்‌ கொள்கைச்‌ குக்குமக்‌ 
குயிலுக்கும்‌ னைஞ்சுழிக்கும்‌ பேதைக்‌ இரக்கி 
அனையகின்‌ தேசளினைக்கு இணக்கும்‌ துசையவர்‌ 
எடுத்துச்‌ சலாவி வழிக்குஞ்‌ சாச்தும்‌ 
சவாதும்‌ கதம்பமும்‌ வாரிப்‌ பூசி 

வளருச்‌ தடம்புயர்‌ செழிக்குள்‌ இர்த்தி 
தானே மருவும்‌ தியாகப்பன்‌ செல்வனே 
என்கள்‌ செண்டஎக்‌ .காரனே, 


8ீடும செக்கைச்‌ சிலைமாறன எய்கவாளியும 
நீடும்‌ அயில்‌ ௬ட்ட 

சூடும்‌ தோகை பொறுப்பனே தோளிலக்கும்‌ 
வரகை லர்‌ கொடுத்தியால்‌ 

பாடும்‌ செச்தமிழ்ப்‌ பசவலருக்‌ கருள்பதமமா 
நிதியே செழுங்‌ விர்த்தியைத்‌ 

சேடுர்‌.துக்க ளெனுர்‌ இயாகபூ பதிசெல்வனே 


எ௫கன்‌ செண்டை கானே 


கண்டிருக்கும்‌ மொழியும்‌ பவனவண்‌ கணியிறாக்கும்‌ 
அதசமும்‌ உள்ளவச 

சொண்டிருக்கும்‌ துயரம்‌ தவிர்த்தும்‌ சாருதறகுக்‌ 
ருனிர்ச்சு ஈசன்‌ பார்க்திராய்‌ 

வண்டிருக்கும்‌ பெழில்‌ சூழும்‌ இராசையில்‌  வாழுஞ்‌ 
சொல்‌ கமலவல்லி மசா்பினன்‌ 

செண்டிருக்குங்‌ கச்சான்‌. பதம்பணி : செல்வனே 
என்கள்‌ செண்ட.லக்‌ காரனே. 


கண்டாசை கொண்டவ னொருத்தி கினபயமிது 
காமுற்ற மாதொருத்தி 

சாமாக மத்துக்‌ குடன்ப்ட நோர்கனணி 
கண்‌. கரித்தவள்‌ ஒருத்தி 

பெண்டான தேசச்மக்சை துவிட்‌ டுனைவத்து 
பேசுவதும்‌ ஓர்சறம்பு 

பெண்களுக்‌ காகச்சென்‌ செருககயச ~ொருபாவி 
பேதமோ சாரனுப்பாய்‌. 


வண்டாரும்‌ முல்லையச்‌ தாமனே தியாகப்பன 
மைக்தனே (ணசிலனே 

பண்ணார்‌ பெசற்பதத்‌ தன்புவைத்‌ அனுதினம்‌ 
வணங்கும்‌ இல்கதநிதனே 

செண்டாடும பசிசகுல ! கல்லைச்‌ மபெதி 
தினம்தினம்‌ மெச்சுதிரா 

தென்னிராசை வாழவரு செண்டலவ்‌ கசசனே 
சகதலப்‌ ப்சக்யாதியே. 


72 


கல்விக்கதிபன்‌ கவிதைக்‌ இசைச்தவன்‌ 
கன்னியர்கள்‌ மதன ரூபன்‌ 

கற்றவச்க்‌ கனுகூலன்‌ உற்றவர்க்‌ குபகாரி 
காசினிக்‌ கொரு பூஷணன்‌ 

செல்வத்திற்‌ குபேசன்‌ கணக்கிலே நிபுணன்‌ 
சயத்தம்பம்‌ சாட்ட வல்லான்‌ 

சரசசை வள௱கர்க்‌ கொருதிவாகசனே 
செகம்புகழ்வ தனையலவோ. 

முள்லைச்ரூும்‌ வாகைச்கும்‌ வாய்த்தபுயவீமனே 
முத்தமிழுக்‌ கனுசு லனே 

முண்டகத்‌ இருவதன சண்டப்‌ ப்ரசண்டனே 
மொழியுமுனம்‌ அதறியனலனே 

சொல்லுக்கும்‌ வாய்மைக்கும்‌ 8ீதிஅரிச்‌ சரக்நிரனே 
துங்கசங்‌ தேலேோசலச 

- சுக்ர வசக்தனே செண்டலக்‌ காரனே 

சசசசேசா சாசனே, 


கானே இனியுன்னை வேண்டுவதில்லை சனினமலச்ச்‌ 
தேனே சுபாடம்‌ வந்துற வாய்திற வாவிடிலேச 
வானே நனைய இசவி குல்ரதிபன்‌ வசசல்வச்‌ தால்‌ 
தானே இறக்குகின்‌ கையிதழாயெ தாமரையே. 


சங்காழி எஏச்திய மால்வீர ராகவன்‌ சர்கிதிக்கே . 

சங்கா ரியஞ்சொலப்‌ போயி குச்‌ தன்னா ரேறுகச்தார்‌ 
மக்காத செல்வமு மீடேற்றமும்பெரு வாழ்வுச்தச் தார 
சிங்கார மாயிருச்‌ சேன்பின்னை வேறு சலுக்களைகே 


பாலிலும்‌ மென்சொல்‌ குயிலினு மென்மொழிப்‌ : 
[பாவைசள்லாள 
மேலீனுங்‌ காமச்‌ சரசுதைக்கு மேவட வேக்கடதீகி! 
பாலினும்வேலை ஈடுவிலும்‌ பசம்பிலும்‌ மசதிரத்திம்‌ 
கேசலினும்‌ கண்டுயில்‌ வாயழ கரபள்ளி கொண்டவனே: 
வாடுஇருள்‌ கின்மாலையசல்‌ வச்கக்‌ குயிலொன்று 
தேடுகிருள்‌ அருச்தி யாசசே சாடியே 
அனள்கன்‌ அம்பு சொரிவித்து அனலைக்‌ 


98 


கொண்டு விசிற வெம்பி மனது 

செசச்து கலையிழக்த மான்கொக்கையிற பதித்த 
சலெககக்‌ குறியும்‌ கொக்கைவாய்ப்‌ பதித்த 
பற்குறி யுக்குச வீனிற்ற க்கும்‌ 
செக்கையின்‌ செண்டி னாலடித்‌ ததுவும்‌ 
கறவிச்‌ சணுக்கியே மடிபிடித்‌ ச்துவும்‌ 
தேவரிச்‌ இதனுக்கு இணக்கிய வகையும்‌ 
சேடியர்‌ சொல்ல அறிந்தேன்‌ காணீர்‌ 
பங்கயத்‌ தன்ன தியாக பூபன்‌ 

பாலனே கருட கேதனனே 

பச்சைமால்‌ பதத்தில்‌ இச்சையா னவனே 
பல்கலை தெரியும்‌ மல்லல்‌ வளவனே 
இக்கிதக்‌ குணனே சக்தேப்‌ பிரியனே 
இரவ லர்க்கருள்‌ ௬கூண நிதியே 
எண்தரும்‌ முஞுச்தச்‌ செண்டலங்‌ கார 
இராசை அருத பநிவரேோ தயனே. 


ஊரும்‌ உலகமும்‌ கொண்டாடத்‌ தண்டமி 
[ழோர்க்குதவுமி 
ஈரும்‌ கொடையும்‌ செகத்தி லுண்டோசெழு நீச்திண்ட. 
கசரும்‌ பதமமும்‌ நேர்கரரி பசரியுள்‌ காசினியில்‌ 
ஆரும்‌ இணையில்லாச்‌ செண்டலக்கசா னெனனை 
[யனுக்கே, 


அரைராசன்‌ ராசையில்‌ செண்டலக்காசன்‌ தரச்‌ 

்‌ தரன மரல்‌ 
ப்சராசர்‌ கப்பமிடும்‌ பாதன்‌ இயொகப்பன்‌ பாலன்‌ விஞ்சும்‌ 
உரைராசர்‌ தங்கட்‌ குதவும்பி ரானொன்ன லார்கள்‌ சிங்கம்‌ 
வாராசை மன்னர்‌ பதம்பணி வோன்புகழ்‌ வாழ்த்துதுமே. 


செஞ்சிலைகே செக்கள்‌ இயாகன்‌ குமசசன்‌ செழுக்கமல 
வஞ்சியர்‌ மோகனன்‌ செண்டலக்‌ கானை வாழ்ததியன்பு 
செஞ்சினில்‌ எண்ணி மதுரா புரிக்கசீசி ரெல்லைதில்லை 
எஞ்சிய சா இசாமேச்‌ சாததிலும்‌ வேண்டுவமே, 


14 


சேவினில்‌ வதும்‌ பிரான்சடைத்‌ இக்களும்‌ . 
[தென்‌ றலுக்தண்‌ 
மசவினில்‌ கூவும்‌ குயிலும்‌ குழலும்‌ வருத்தவன்னை 
ஈாவிணிற்‌ சொல்லும்‌ வசைக்கும்‌ நேர்்தேனெனறு , ச்‌ 
சசண்மலர்பழ்‌ 
காலினில்‌ வண்டினல்‌ காள்சொலும்‌ செண்டை சே 
1கசசனுக2 
வாளைக்கு வாளை எ௫ர்க்கின்ற ராசை வளம்பதியசன்‌ 
காளைக்கு சேச்சடைச்‌ செண்டலக்‌ காரன்சொல்‌ க 
காளைக்குப்‌ பிள்ளைக்கென்‌ றெண்ணான்‌ பொருளை ல்‌ 
( சசளுமுதிசீ 
வேளைக்கு வாரித்‌ சருவானென்னையன்‌ விதசணமே. 


சோமனை ராசை வளம்பதி யானைக்‌ தூச்தானை 

வாமனை நியாசுப்பன்‌ மைந்தனை வா௪ மருவுமுல்லைதீ 

- தாமனை மன்னர்‌ தலைவனைத்‌ தாரணி வாழ்மயிற்கே 

ஏமனை எண்ணாத கான்கள்‌ எவையும்‌ பயனிலவே, 
விண்ணப்பம்‌ 

கந்தனே முருகா கடம்பனே குமசச 

கச்னெ முலைக்குற வள்ளி 

கணவனே பழகிக்‌ கடவுளே ஏரகம்‌ 

கதிர்காமம்‌ வாழ கின்றவனே 

செர்தனே செம்திற்‌ இறைவனே வேளூர்‌ 

செழிச்க வந்தருள்‌ வேளே 

அய்யனே மயூர முத்தையா அடியேன்‌ 

செப்புவிண்‌ ணப்பம்‌ ஒன்றுளதால்‌ 

பைச்தமிழ்‌ ச௬ுவைத்துதவு தியாகபூபதி செல்வ 

பாலனை எரழ்‌வகலவை 

பசித்தவரிக்‌ கன்னம்‌ பர வர்தனனைப்‌ 

பசசாசர்‌ கோளரியை 

உக்தனைக்‌ சனவிலும்‌ மறச்திடச தானை 

உயர்புகழ்ச்‌ செண்டலல்‌ காரனை 

உடற்பிணி தவிர்ச்து வயது பூதிருக்க 

உளத்தரு ரூகர்தகாத்‌ தருளே. 


15 


ஏசகம்‌ பழகி வேக்கூ ரொடுக௪9 
எண்கண்‌ மாயூசம்‌ ஐயசறும்‌ 
இடைமரு அரும்‌ இருப்பசக்குன்றம்‌ 
எட்டியனூர்‌ இருச்சணியும்‌ 

பாரகம்‌ புகழும்‌ செச்தில்‌ வேதவனம்‌ 
பசாவுசெக்‌ கோட்டிலும்‌ மேவிப்‌ 
பழைமை யாகவே வாழும்‌ முத்தையச 
பகரும்‌ விண்ணப்பம்‌ ஒன்‌. றுளதசல்‌ 
நீரகம்‌ பொருக்தும்‌ தாமரையே கிதம்‌ 
நிகழ்த்திய மலர்‌ முகத்தினனை 
கின்னையே தெய்வம்‌ என்றுகினைப்‌ பவனை 
மின்௧தை கேட்கும்‌ இக்கெளை 
ஊரகம்‌ ரசசை எனஇருச்‌ தவனை 
உயர்புகழ்ச்‌ செண்டலங்காரசனை 
உடற்பிணி தவிச்ச்து வயத தூ திருக்க 
உளத்தரு ளுகர்தகாத்‌ தருளே, 


பச்சைமால்‌ மருகச பச்சைமான்‌ மதலாய்‌ 
பச்சைமா மயில்‌ வரும்‌ வீரா 
பச்சைமால்‌ வரையின்‌ வள்ளி ப௫்காளா 
பச்சைவேள்‌ தனக்கு மைத்துனனே 
செச்சைமச மலரும்‌ காச்தளும்‌ கடம்பும்‌ 
திண்புயத்‌ தணிக்த சேவகனே 

செல்வனே வேளூச்‌ முத்தையா அடியேன்‌ 
செப்புவிண்‌ ணப்பம்‌ ஒன்றின தால்‌ 
வச்ச தேசன்‌ கருடகே தனத்தான்‌ 
வன்ளலாச்‌ தியாகுபூ பாலன்‌ 

மைச்சனை ரசசைவள சசருடை யானை 
மருவும்‌ முல்லைத்‌ தொடையானை 

உச்சித ஈச்தகேோ பாலவம்‌ செனை 
உயர்புகழ்ச்‌ செண்டலக்‌ கரணை 
உடற்பிணி தவிச்ச்து வயது மூதிருக்க 
உளத்தரு ளுகச்குகசத்‌ தருளே. 


76 


சரவண பவனே குரவணி புயனே 
தீண்டையாச்‌ சரணபம்‌ சுயனே 
சண்முகத்‌ தவனே ஞானதே சகனே 
சங்கரன்‌ உகந்தருன்‌ மகனே 

மருவு தெய்வானை ப்சணசச யகனே 
வள்ளி பக்காளனே குகனே 
வழுத்தும்‌ விண்ணப்ப மெசன்றுளதால்‌ 
தருவும்‌ மேகமும்‌ ஒப்புறு தளிச்க்கானை 
சச்ததம்‌ உளைகினைப்‌ பவனை 

தன்னுயிர்‌ போல மன்னுயிர்க்‌ செள்கும்‌ 
தருமனை ஒருசொல்வா சக 

உருவிலி சரண ஒல்கு மன்மதனை 
ஒக்கிெய செண்டலல்‌ காரனை 
உடற்பிணி தவிர்க்து வயது நூறிருக்க 
உளத்தருள்‌ உகக்துகாக்‌ தருளே. 


கும்பமா முணிக்கு முத்தமி முசைத்த 
குமரனே அமரச்‌ சாயகனே 

கூரிசிலே அருண கிரிதமி முகச்த 
கொண்டலே மண்டலி ௬ரனே 
எம்பிரசன்‌ வேரரர்‌ வைத்திய சசதன்‌ 
ஈண்றருள்‌ மதலையர னவனே 
என்னையான்‌ பானே முத்துவே லவனே 
எளியேன்‌ விண்ணப்பம்‌ ஒன்றுளதால்‌ 
அம்புசாச இருகண்‌ வளச்ச்சத மாலைப்போல்‌ 
அன்புள சம்பிய னவை 

அஞ்செழுத்‌ தினையும்‌ ஆறெழுத்‌ இனையும்‌ 
ஆய்க்து தத்தவம்‌ அறியும்‌ 

உம்பச்‌ கொண்டாடும்‌ சாசையா இபனை 
உச்சிதன்‌ செண்டலச்‌ காரனை 
உடற்பிணி தவிர்ச்து வயது நூறிருக்க 
உளத்தரு ளுகச்துகாத்‌ தருளே, 


14 


அம்மாளை 
இச்சு உலகினில்‌ செண்டலக்‌ சசசன்‌ 
சுச்தாஞ்சேச்‌ ஐச்தருவாய்த்‌ தோனறினன்காண்‌ 
[அம்மானை 
சுச்தரஞ்சேர்‌ ஜர்தருவரயத்‌ சோன்றினனென்‌ ரூலிவனைச்‌ 
செர்தமிழோர்‌ தியாளெனச்‌ செப்பு ரோ அம்மனை 
இயசகன்‌ மகனென்றால்‌ செப்பசசேச அம்மானை 


சொடுக்கக்கொண்டு மிதியடிமேல்‌ சடப்பார்கள்‌ 
தமிழர்க்‌ கருளத்‌ தணிச்தால்‌ கையை 
சடுக்கிக்கொண்டு கொடுப்பார்கள்‌ வேசியருக்கே 
கொடுக்கவே வைப்பார்‌ கண்டீர்‌ 
அடுக்கக்கொண்ட செச்தமி முக்கருள்‌ நியாகன்‌ 
செண்டலங்‌ கரரன்பேசல்‌ ஊரெல்லாம்‌ 
எடுக்கிக்கொண்டு இரிச்தாலும்‌ புலவருக்கு 
நல்லஉணவு எய்த டாதே. 


கலவையேச்‌ மணிப்புயத்தான்‌ செண்டலக்கா 
சனைப்பேசலக்‌ கற்றோக்‌ ॥யோச்‌ 

இலவையே கிளிகாத்த படியிருக்க 

வைப்பவருக்‌ கிசையுண்‌ டாமேச 

கலவையேய்‌ சைவிசச்‌ செஞ்சர்தனப்‌ 
பூச்சென்று சார்வ தென்பின்‌ 

குலவையே கெனைக்கோறல்ரீ எனக்கும்பிடெனும்‌ 
வம்பச்குணம்‌ கூறுங்‌ காலே. 


பசமனர்க்குக தருக்குரிசல்‌ செண்டலங்கா 
சப்பெருமாள்‌ ப௬ச்து மாப்ப்பூக்‌ 
கசமனுக்கு நிகச்தியரகப்‌ பன்பாலற்கு 
நிகரெவரைச்‌ சாற்று வோம்காண்‌ 
காமனுக்கு கிகரென்றால்‌ காமனுக்கே 
அருவதேகம்‌ சுருதாகின்ற 

சேசமனுக்கு கிகரென்றால்‌ இனமல்லார்‌ 
புதவ்கொடுக்கத்‌ அணிச்திடானே, 


18 


ஜர்தருவும்‌ சொரிமுகலும்‌ பாரியுக்கா 
ரியுக்குமணன்‌ வரனவர்தம்‌ 

சந்திரனும்‌ காமனுச்தே வேச்திரனும்‌ 
அகத்தியனும்‌ தருமன்‌ தானும்‌ 
புக்தியுக்கன்‌ னனுக்கூடிச்‌ செண்டலங்கா 
சன்னெனவே பொருச்தி ஒன்றாய்ச்‌ 
செக்தமிழார்‌ மிடிதவீர்க்குச்‌ இயொகணனிட 
மசய்வக்து செனித்தச ரன்றே 


வேலைதனில்‌ தஅயில்மற்தே இராசையில்வாழ்‌ 
கோபாலனமெய்த்‌ தாளாளன்‌ பரமனை 
அன்னச்தரு இயாகன்‌ செண்டலங்‌ காசன்தனது 
செய்கைபாரீர்‌. பசலைமன்‌ னுக்களியை 
அருச்தாது இரக்குவோர்க்‌ இரக்கான்‌ 
பரிவேசடு சேலைமுனம்‌ வளர்த்தது போல்‌ 
இவள்மசலை இன்னமின்னம்‌ வளச்க்கின்ருனே. 


சான்மூன்றி லொருராச கொடிய தாக 
கசாகம்வளை சாகரமே பேரி யாகக்‌ 

குயில்கரனம்‌ ஊதக்காமன்‌ வைத்துப்‌ 

பொரும்‌ வகைக்கு இரங்கா வசறே சொல்லா! 
பாச்மேவு தென்ராசைத்‌ தஇயசசன்‌ நீள 
பயத்திற்கு மீயெனப்‌ பகரும்‌ ர்த்தி 
தேமாவின்‌ சணனிரசம்பேோல்‌ பொழியுஞ்‌ சேசலைச்‌ 
செண்டலகு காசனே இறச்த மாலே. 


வேரி தன்கும்‌ ஒடை வாழ்சர்வீதி பெண்கள்‌ 
வீதி மாமேடை கேரபு சங்கள்‌ 

சேசிராசை மேவுவிற்பன காரிபாசி வலாரி 
ஐச்தருவான செண்டலக்காச பூபன்‌ 

சேரிவா யுலாவி நின்ற கன்னியர்கை வேணுதா 
ஓசைசிர்த இசை சறுக்கி பாடவே 

பூசை பூசையது மேலும்‌ மேலும்‌ சசமிசனவே 
பேோகலீலை மேவு வீலைப்பெண்கள்‌ கோடிகோடியே. 


19 


ராசை மேவுதுசை ராச பூஷணன்‌ : சாசசச்தின்‌ 
௬ஞூமசச்சகள்‌ மெச்சிய விதேயன்‌ 

மசன அத்திரவிழி மாதர்‌ இச்சைபுளை மார்பினன்‌ 
சேதுபச்யச்தம்‌ இசையுலவு சக்ககிதி 
செண்டலக்காச பூபதி தமிழ்‌ குலாவிவளர்‌ 
கனகமால்‌ வரையில்‌ சாமா 

இவேத இருவாழை மீதிலொரு சிங்கம்‌ கின்ற 
தினுனெமேல்‌ மத்த வாரணம்‌ 

இரண்டு நின்றது சததிறன்‌ என்‌ மு.துகுமேல்‌ 
வீசியே கவரி தாளணிச்த தொருகதந்து 
கச்தினில்‌ மலர்ர்த தேரர்‌ மெல்லிதழ்க்‌ 

கமலம்‌ உற்பலம்‌ ஒரு குமிழின்‌ மீத 
உலசம்பரி இருந்ததே. 

ம்பாலர்‌ வாழ்த்திப்‌ புகழும்‌ செறிநீில்‌ 
கோபாலன்‌ தன்பெருமை கூறவே-மாபசசின்‌ 
வண்ண மதிசூடும்‌ மாதேவன்‌ செத்றிக்‌ 
கண்ணன்‌ களிற்றுமுகன்‌ காப்பு. 

மட்டாச்‌ பிசமாத்தார்‌ அச்சுதா 

மைக்கோலப்‌ புயலசன மேனியா 

மத்தகரிக்‌ இடரைத்தவிர்ப்பதொரு 

அக்காக்‌ கரத்தாய்‌ சண்பகம்‌ பேசல்‌ 

வைத்த ரசத்துளவத்‌ தாரைப்புனைவிதத 

சாசை ஈரல்‌ கொற்றவா அக்கன்‌ 
தீலைபத்தும்‌ வீழக்கணே கவியத்‌ தொக்கும்‌ 
கானே ௪ங்கெசம ராமா 

மைப்ப சச்த கண்மடப்‌ பாவைசத்‌ 

திருவைச்‌ சேரப்‌ பெற்ற வானவச 

வற்கலை கட்டி வனத்தில்‌ சடப்பவர 
மெய்ததுவைப்‌ பதிவச்த சின்காசச 

உன்பத மலரை மனதில்‌ கினைக்குமவன்‌ 
மந்போ சைப்புரி வடுகர்‌ பட்டுவிழக்‌ 

கானும்‌ நெற்றியும்‌ வாயும்‌ மார்பமும்‌ 
புயவெற்‌ பும்‌அற 

குதிரை, படைத்தகரி சஞ்சலன்‌ காண 


80 


மெய்ச்சோ ரிப்புன லைப்பேய்‌ மொச்த்து 
மண்டும்‌ஜரி திரள காயு மேயுண 
வெட்டிய பொற்றறே அலகைக்கு உணவிட 
கொடி. ததிரன்‌ வரனபறச்‌ தேத 
வைத்தகோல்‌ லடிக்து விடததா னைததிரள்‌ 
கெட்டோடக்‌ கணையே தொடுத்திட்ட 
வச்சிர மண்தனை ஓத்தவன்‌ ; வித்தகன்‌ 
அரசர்‌ மனத்தில்‌ இடிபோலும்‌ புங்கவன்‌ 
சடைவசசமாலை புனையும்‌ செடியமால்‌ 
தட்டார்‌ ஈட்பினன்‌ கற்மேச்‌ மத்றோர்‌ 
கொட்டாசத்தில்‌ வேண்டிய தாக்கொளக்‌ 
பரந்த மடக்கொடி ஓக்கும்‌ மாதர்கள்‌ 
இச்சை யாரும்‌ சசசப்‌ புறஞ்சூழ 
முத்தா லத்தி இரத்தன ஆலத்தி 
பகல்‌ நிவட்டிகொன்‌ மாத சராலெர்‌ 
முசச௪கம்‌ மெச்சிய பச்சைப்‌ புரவிகேர்‌ 
பரிகொட்ப மதகரி யும்புறம்‌ சூழ 
சசனாவிதத்‌ தொடை. யல்பால்‌ ஒளிகுலவ 
சேறற்‌ கிசையவே மணிஃமாய்த்த சிவிகை 
தனில்வரும்‌ சித்தசன்‌ மதுாசஞ்‌ வி 
தியாக பூபன்‌ கதவு குமரவேள்‌ 
அச்சூச்‌ கடகரி ஒப்பவச்‌ திவிய 
மிடற்றி ச்தொனி ஜசை விதியும்‌ 
மட்டுலசம்‌ புட்பம்‌ மலர்ச்த பொழில்களும்‌ 
ஓடைக்‌ கரிகளும்‌ சேலைத்‌ திரவ்களும்‌ 
கற்றோ ருக்கிசை மீதியேசொல்‌ 
விந்தையும்‌ வித்தைய ருல்கருள்‌ கருணையும்‌ 
முச்சகம்‌ மெச்யெ செண்டலற்‌ காரர்‌ 
வாழும்‌ மால்வரை யில்வரு வனிதையரா 
மகளிர்‌ வனப்பும்‌ கரண விசேடமும்‌ 
கட்டாணித தாளத்தொடை யெனும்பல்‌ 
கற்பூரக்‌ கனிவாஙினாள்‌ 
மதியை இத்த முகத்தினள்‌ சர்க்கரை 
முக்கனி சன்னயம்‌ பேணும்‌ பாச்வை 


81 


பொற்கோ லத்தளி ரைச்சேர்‌ மெத்சை 
வைத்தாள்‌ புட்ப ஈல்வா சம்பெற 

வெட்டுக்‌ களிப்பின்‌ பிளவு தருவித்து 
விதிததிடு சச்தனம்‌ கூடுகற்‌ பூரத்தை 
உடல்பூசிக்‌ குழ.ற்பூவைப்‌ பரிவுடன்‌ சூடுவான்‌ 
கற்றகல விக்கலை யைச்சொலி அதரம்‌ 
முருக்கு நுதற்குறி இல்கள்‌ என்றேத 
வீழுதூரி யக்கொ டெழுதி மகிழ்வான்‌ 
கைத்தாளத்தை நிகர்த்தே உச்சியில்‌ வைத்தாள்‌ 
பற்பல ஓசை யேபெற முற்றும்‌ 

நகக்குறி வைப்பள்‌ கழுததை வளைப்பன்‌ 
இதழ்தனை மென்று இன்றே எனனை 
மெய்ப்பால்‌ கட்டி அணைப்பன்‌ சற்று 
சகைப்பசள்‌ புட்குசல்‌ கூவுவரள்‌ கலைசற்று 
கெ௫ழ்ப்பாள்‌ அகல விழிப்பாள்‌ செருக்குவாள்‌ 
கைகடை யத்தெசனி மிஞ்சிடும்‌ போது 
கக்கேர லிட்டுவிழிப்‌ பார்வைக்‌ குள்ளெனை 
தேர்விப்பாள்‌ குலவியே 

கடிதில்‌ கரணத்தை கினைப்பள்‌ கடத்துவன்‌ 
கொச்சை மொழிக்குயில்‌ இக்கதெம்‌ பேரி 
மேலும்‌ மேலென மொழிவள்‌ பழகிப்‌ 
பட்டரடைக்கலை மெய்க்காம சலதிக்கே தலைதேோரய வ 
சருவிச்‌ சருவித்‌ தொடைமெத்த கெருக்குவள்‌ 
சரசலீலையில்‌ தெடிழ்ப்பள்‌ இயக்களும்‌ 

பே விரககாம மயலைப்‌ போலை 

கலவிக்‌ கேயுற்‌ றனையசம்‌ படஇணி 

உச்தெம்‌ எத்தனை உற்பனம்‌ எத்தனை 
கொ௫ரிதம்‌ எத்தனை அன்புறும்போது 
இன்பம்படச்‌ சாதிக்க உனக்கார்‌ ஓப்பவர்‌ 
இச்சா பத்தியம்‌ ஆகுமேஇக 

வச்சிரம்‌ விட்டொளிர்‌ கச்சிள வட்ட 
முலைத்தட மும்பதிச்‌ தேற சே ணுமேச 

உபரி செய்மொழி கேட்பது பசதசது 
இப்படி. எத்தசகச்‌ செய்வது இப்பால்‌ 


6 


82 


இப்படிப்‌ போடுபேேடென இச்சை உரைப்பாள்‌ 
சமர்த்தன்‌ என்னம்‌ சொல்லி சுத்துவான்‌ 
மனம்‌ தத்துவான்‌ ; அன்றிலும்‌ போல 
ஒத்தன ஏற்புற விட்டன்‌ மெத்தை 
நனைத்தரள்‌ பற்குதி காண காணுவாள்‌ 
பொற்சதி கைத்து க்கை யிடுக்கனன்‌ 
மைக்குழ லைச்சொருகு இன்ற பண்பொடு 
பச்சோலைச்‌ சுருளைக்‌ காதி லிட்டனள்‌ 
மெய்ததா பத்தனை ஆத்றவே மணிமுற்றம்‌ 
அதில்நிரியச்‌ சுகம்பெற்‌ றளித்த பட்சம்ளன 
அன்புறு தோகைதேசையே விடுகடிது சிலதனே: 
வாழ்த்து 
இளம்பிறை சே. நுல்‌ செக்கமல முகம்வாழி 
சாசை மன்னன்‌ இருவடித்‌ தாமசை 
உளம்பெறுகால்‌ வேதியர்கள்‌ வாழி வாழி 
உயர்முல்லை நிலம்வாழி உறவும்‌ வாழி 
குளம்பெறுசெசல்‌ மடமசதச்‌ வாழிவாழி ல்‌ 
குவளைமுல்லை;்‌ தொடைவாழி கொழிக்கும்‌ ரெத்தி 
வளம்பெ.று செண்டலம்‌ காரன்‌ புவியின்மீதி 
மைச்தர்‌ பதினாறு பேரும்‌ வாழி. 


யூ 


88 


மிற்சோரக்கை. 


ல (1) வைனை, 


இன்‌ வண்ணங்களில்‌ வருணிக்கப்படும்‌ கடவுளர்பற்றிய 
புராண இதிகாச வரலாறுகளுன்‌ இன்றியமையாதன சிலவற்‌ 
றைப்பற்றிய குறிப்புகள்‌ இதன்கண்‌ காணப்பெறும்‌. 


சடையப்பன்‌ வண்ணம்‌ 
மன்மதனை எரித்தமை 


தக்கன்‌ மகளாகத்‌ தோன்றிய பராசக்தி தக்கன்‌ செய்த 
யாகத்தில்‌ பரிபவப்பட்டு இறந்தாளாகப்‌ பின்‌ சிவபெருமான்‌ 
கயிலைமலையில்‌ தவத்தில்‌ இருந்தபோது பராசக்தி இமவா 
னுடைய மகளாகத்‌ தோன்றிச்‌ சிவபெருமானை அடைதற் 
பொருட்டுத்‌ தவஞ்‌ செய்வாளாயினள்‌ 


இதற்கிடையே சூரபன்மன்‌ முதலிய அரக்கர்‌தம்‌ கொடுஞ்‌ 
செயல்‌ மிகுந்ததாகச்‌ சிவபெருமான்‌ இமவான்‌ மகளான 
பார்வதியை மணந்தபின்‌ பிறக்கும்‌ புதல்வனான முருகனால்‌ 
தான்‌ தமக்கு உய்வு ஏற்படும்‌ என்பதைப்‌ பிரமன்‌ வாயிலாக 
உணர்ந்த இந்திரன்‌ மன்மதனை வரவழைத்து அவனைப்‌ 
பெரிதும்‌ புகழ்ந்து பார்வதியின்‌ திருமணம்‌ விரைவில்‌ திகழ்‌ 
தல்‌ வேண்டும்‌ என்பதற்காகச்‌ சிவபெருமானுடைய தவத்‌ 
தைக்‌ கலைத்தல்‌ வேண்டும்‌ என்று காரணங்களோடு விளக்கி 
மன்மதனைக்‌ கயிலைமலைக்கு அனுப்பிவைத்தான்‌. 


மன்மதனும்‌ தன்‌ தகுதி ஓராது, இந்திரனுடைய புக 
முரையால்‌ மதியிழந்து கயிலைமலையை அடைத்து சிவபெரு 
மான்‌ மீது தன்‌ கரும்பு வில்லிலிருந்து மலர்க்கணை விடுக்க 
ஒருப்பட்டானாகத்‌ தம்‌ தவங்‌ குலைவதனை உட்கொண்ட சிவ 
பெருமான்‌ தம்‌ முக்கண்களையும்‌ திறந்து நோக்கினாராக, 
அவர்தம்‌ நெற்றிக்‌ கண்ணிலிருந்து புறப்பட்ட தீப்பிழம்பிற்கு 
இரையாகி மன்மதன்‌ சாம்பராயினன்‌. அவன்‌ மனைவியாகிய 
இரதி என்ற கற்பரசி பலவாது புலம்பி இறைவனை வேண்டி 
னானாக அவள்‌ ஒருத்திக்கு மட்டும்‌ உருவங்காட்டி உலகிற்கு 
அங்கமில்லாதவனாக மன்மதன்‌ நடமாடுகிறான்‌ என்பது. 


84 


ங்கே ஈர்‌ வண்ணம்‌ 


காளீயன்மீது நடமிடல்‌ 

ஒருத்தி மகனாய்ப்‌ பிறந்து ஓசிரவில்‌ ஒருத்தி மகனாகி 
ஒளித்து வளர்ந்த கண்ணன்‌ இடைக்குலச்‌ சிறுவரோடு 
ஆனிரைகளைக்‌ கானகத்திற்கு ஓட்டிச்‌ சென்று அவற்றைப்‌ 
புலத்தலைப்‌ புல்லார்த்தி அலைத்தலை நீட்டிப்‌ பேணி வருவா 
னயினான்‌. கோகுலத்தை யடுத்து யமுனையாறு ஓடியது. அவ்‌ 
வாற்றின்‌ மடு ஒன்றில்‌ காளியன்‌ என்ற கொடிய நாகம்‌ 
தன்‌ கிளையோடு வாழ்வதாயிற்று. அம்மடுவினை நெருங்கிய 
உயிர்கள்‌ யாவும்‌ மடிந்தன. இச்செய்தி அறித்த கண்ணன்‌ 
மடுவினை ஒட்டி இருந்த மரம்‌ ஒன்றில்‌ ஏறி மடுவில்‌ குதித்தி 
நீரைக்‌ கலக்கினானாக, அதனைப்‌ பொருது வெகுண்ட காளீயன்‌ 
கண்ணன்‌ உடலினைச்‌ சுற்றிக்கொண்டதாகக்‌ கண்ணன்‌ தன்‌ 
ஆற்றலால்‌ தன்னை விடுவித்துக்கொண்டு காளீயன்‌ படங்‌ 
களில்‌ அடிவைத்துக்‌ கூத்தாடி அதன்‌ செருக்கினை அடக்கிப்‌ 
பின்‌ கருணையால்‌ அதனைக்‌ கொல்லாது வேற்றிடம்‌ சென்று 
உயிர்‌ பிழைக்குமாறு விடுத்தான்‌ என்பது. 

திருமால்‌ கவுத்துவம்‌ பெற்றமை 

அம்மையப்பருக்குச்‌ சாத்தப்பட்ட பூ ஒன்‌ நினைப்‌ பெற்று 
வந்த துருவாசர்‌ என்ற முனிவர்‌ யானைமீது இவர்ந்து 
சுற்றுலா வத்த இத்திரனுக்கு அதை வழங்கினாராக, இத்தி 
ரன்‌ அதன்‌ அருமை உணராது தான்‌ ஏறிவந்த யானையின்‌ 
பிடரியில்‌ அதனை வைத்தானாக, யானை அதனை எடுத்துச்‌ 
கீழே எறித்து காலால்‌ துகைத்ததாக, அதுகண்டு வெகுண்ட 
துருவாசர்‌ இட்ட சாபத்தால்‌ இத்திரன்‌ செல்வங்கள்‌ யாவும்‌ 
பாற்கடலில்‌ புக்கு ஒடுங்கின. இந்திரன்‌ தன்‌ தவற்றுக்கு 
வருந்தித்‌ திருமாலை வழிபட்டு வேண்டினானாக, அவர்‌ பாற்‌ 
கடலைக்‌ கடையும்‌ வழியினை அறிவுறுத்தினார்‌; பாற்கடலைச்‌ 
கடைந்தால்‌ அமுதமும்‌ கிடைக்கும்‌ என்பதையும்‌ குறிப்‌ 
பிட்டார்‌, அமுதம்‌ கிடைக்கும்‌ என்ற செய்தியறிந்து அசுரர்‌ 
களும்‌ பங்கு கொள்ள வந்தனர்‌. மந்தர மலையை மத்தாக 
வும்‌ வாசுகி என்ற பாம்பினை நாணாகவும்‌ கொண்டு பாதி 


85 


கடலைக்‌ கடைய முற்படுகையில்‌ தேவர்கள்‌ வாசுகியின்‌ வால்‌ 
புறமும்‌ அரக்கர்கள்‌ தலைப்புறமும்‌ நிற்பாராயினர்‌. மந்தரம்‌ 
கடலில்‌ அழுந்தவே, திருமால்‌ ஆமை வடிவெடுத்து அம்‌ 
மலையைத்‌ தம்‌ முதுகில்‌ தாங்கி அஃது அழுந்தாது காத்தார்‌, 
எல்லோரும்‌ பாற்கடலைக்‌ கடைந்தாராக, அதிலிருந்து 
வெளிப்பட்ட ஆலகால விடம்‌ உலகையே மயக்கத்‌ தொடங்‌ 
கச்‌ சிவபெருமான்‌ அதனை உட்கொண்டு தம்‌ கழுத்தளவி 
லேயே அதனை இருத்தி நீலகண்டர்‌ ஆயினார்‌. 


பாற்கடலிலிருந்து வெளிவந்த திருமகளை மணந்த 
திருமால்‌ அதிலிருந்தே வெளிப்பட்ட கவுத்துவ மணியைத்‌ 
தம்‌ மார்பிலணிந்தார்‌. இந்திரன்‌ பாற்கடலிலிருந்து வெளிப்‌ 
பட்ட பல அரும்‌ பொருள்களோடு திருமாலின்‌ திருவருளால்‌ 
அமுதத்தையும்‌ பெற்றான்‌ என்பது. 


இராமநாதசுவாபி பேல்‌ வண்ணம்‌ 


மயிடனை வதைத்தமை 


எருமைத்‌ தலையை உடைய அரக்கனான மயிடன்‌ என்‌ 
பான்‌ பலருக்கும்‌ துயரம்‌ விளைத்தானாக, எல்லோரும்‌ பராசக்தி 
யின்‌ திருவடிகளில்‌ விழுந்து கண்ணீர்‌ வடித்தாராகப்‌ பராசக்தி 
ஆளி வாகனத்து ஏறி வாள்‌ ஏந்தி மயிடனோடு பொருது 
அவனை வெட்டி வீழ்த்தி உலகிற்கு இடர்களைந்தாள்‌. இச்‌ 
செய்தி, 

* மூவிலை நெடுவேல்‌ ஆதி வானவன்‌ 

இடமருங்கு ஒளிக்கும்‌ இமயக்‌ கிழவி 

தனிக்கண்‌ விளங்கும்‌ நுதற்பிறை மேலோர்‌ 

மிகைப்பிறை கதுப்பிற்‌ சூடி வளைக்கையின்‌ 

வாள்பிடித்து ஆளி யேறித்‌ தானவன்‌ 

மாளக்‌ கடும்போர்‌ கடந்த குமரி 

மூவா மெல்லடித்‌ திரு நிழல்‌ 

வாழி காக்கஇம்‌ மலர்தலை உலகே”? என்ற பழம்‌ பாட 


லானும்‌ அறியப்படும்‌. 


86 


காலனைக்‌ காய்ந்தமை 


மிருகண்டு என்ற பெருந்தவ முனிவர்‌ சிவபெருமானை 
வேண்டிப்‌ பதினாறாண்டு என்று வாழ்நாள்‌ வரையறுக்கப்‌ 
பெற்ற மகனைப்‌ பெற்றாராக, மார்க்கண்டேயன்‌ என்னும்‌ 
பெயரிய அம்மகனும்‌ தன்‌ வயதினை உணர்ந்து சிவபெருமானை 
வழிபடுவதில்‌ ஈடுபட்ட வனாய்ச்‌ சிவத்தலங்கன்‌ பலவும்‌ சென்று 
வழிபட்டு வந்தானாகத்‌ தன்‌ வாழ்நாள்‌ முடியுமன்று திருக்‌ 
கடவூரில்‌ இறைவன்‌ சந்நிதியிலிருந்த அவனுயிரை அழைத்‌ 
தேகக்‌ காலன்‌ வரவே, தன்‌ தவ வலிமையால்‌ காலன்‌ 
வரவுணர்ந்து அஞ்சி இறைவனை த்‌ தழுவிக்‌ கொள்ளவே, சிவ 
பெருமானோடு சேர்த்துக்‌ கால பாசத்தை இட்டு எமன்‌ மார்க்‌ 
கண்டேயனை இழுக்கவே, சிவபெருமான்‌ கோபங்கொண்டு 
தம்‌ இடக்காலால்‌ எமனை உந்தி எறிந்து மார்க்கண்டே 
யனுக்கு அழியாவரம்‌ அருளிப்பின்‌ தவற்றை உணர்ந்து வழி 
பட்ட எமனுக்கும்‌ புத்துயிர்‌ அளித்து அவனைச்‌ செயற்பட 
விடுத்தார்‌ என்பு. 

திரிபும்‌ அழித்தமை 

வித்யுன்மாலி, கமலாட்சன்‌, தாரகாட்சன்‌ என்ற அரக்கர்‌ 
மூவர்‌ கடுந்தவம்‌ புரிந்து அதன்‌ பயனாகப்‌ பேராற்றல்‌ பெற்றுப்‌ 
பொன்‌, வெள்ளி, இரும்பு இவற்றாலாய மூன்று கோட்டை 
களை அமைத்துக்கொண்டு வானவெளியில்‌ போந்து பலருக 
கும்‌ இடர்‌ விளைத்தாராக, அத்துயரம்‌ பொருத தேவர்‌ இருடி 
யர்‌ முதலாயினார்‌ சிவபெருமானிடம்‌ வேண்டினாராகச்‌ சிவ 
பெருமான்‌ அத்திரிபுர அரக்கர்களையும்‌ அழிப்பதற்கு ஆயத்த 


மானார்‌. 


பூமியைத்‌ தேராகவும்‌, சூரிய சந்திரரைத்‌ தேர்‌ உருனை 
களாகவும்‌, நான்கு வேதங்களையும்‌ குதிரைகளாகவும்‌, 
பிரமனைத்‌ தேர்ப்பாகனாகவும்‌, மேருமலையை வில்லாகவும்‌, 
வாசுகி என்ற பாம்பை வில்‌ நரணாகவும்‌, திருமாலை அம்பாக 
வும்‌, அக்நியை அம்பின்‌ நுனியாகவும்‌, தேவர்கள்‌ ஏனை 
யோரை உபகரணங்களாகவும்‌ கொண்ட ராக, தம்மாலல்‌ 
லரோ இவர்‌ போரிடும்‌ ஆற்றல்‌ பெற்றுள்ளார்‌ என்று தேவர்‌ 
நினைத்தாராக, அவர்‌ நினைப்பின்‌ அறியாமையை உணர்த்த 


81 


சிவபெருமான்‌ புன்முறுவல்‌ செய்ய, அம்முறுவலினின்றும்‌ 
தோன்றிய தீப்பிழம்பு திரிபுரத்தை அரக்கரோடு எரித்து 
உலகைக்‌ காத்தது என்பது, இச்செய்தி பரிபாடல்‌ என்ற 
பழந்தமிழ்‌ நூலில்‌, 

ஆதி அந்தணன்‌ அறிந்து பரிகொளுவ 

வேதம்‌ மாபூண்‌ வையத்‌ கேரூர்ந்து 

தாகம்‌ நாணா மலைவில்‌ லாக 

மூவகை ஆரெயில்‌ ஓரழல்‌ அம்பின்‌ முளிய 

மாதிரம்‌ அழல எய்து” 
என்ற பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள து. 

இராமலிங்க சுவாமி எண்ணம்‌ 
திருமால்‌ ஆலிலையில்‌ துயிலுதல்‌ 

உலகங்கள்‌ யாவற்றையும்‌ காத்தற்றொழில்‌ பூண்ட 
திருமால்‌ ஊழியிறுதியில்‌ உயிர்களுக்கு நலிவு வாராத வகை 
யில்‌ உலகங்கள்‌ யாவற்றையும்‌ விழுங்கிச்‌ சிறிய வடிவு 
கொண்டு பச்சிளம்‌ பாலகனாக ஓர்‌ ஆலிலையில்‌ துயில்‌ கொள்ளு 
கிறார்‌ என்பது. 

“பள்ளி யரலிலை ஏழுலகும்‌ கொள்ளும்‌ 

வள்ளல்‌ வல்வயிற்றுப்‌ பெருமான்‌ 

உள்ளூன்‌ ஆரறிவார்‌ அவன்றன்‌ 

கள்ளமாய மனக்கருத்தே என்ற திருவாய்‌ மொழியை 
நோக்குக, 

அடியவர்‌ அறுபத்து நால்வர்‌ 

சிவனடியார்கள்‌ நாயன்மார்‌ எனப்படுவர்‌, திருதொண்‌ 
டத்தொகையில்‌ தனியடியார்‌ அறுபத்து மூவரும்‌ தொகையடி 
யார்‌ ஒன்பதின்மரும்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. அதன்கண்‌ 
மணிவாசகர்‌ பெயர்‌ இடம்‌ பெறவில்லை. அதன்‌ காரணம்‌ 
அவர்‌ திருத்தொண்டத்தொகை பாடிய சுந்தரருக்குப்‌ பிற்பட்‌ 
டவர்‌ ஆவர்‌ என்பது. அவரையும்‌ உடன்‌ சேர்க்க அடியவர்‌ 
தொகை 64 ஆயிற்று. இவ்வண்ணத்தில்‌ மாணிக்க வாச 
கரையும்‌ சேர்த்து நாயன்மார்‌ தொகை அறுபத்து நான்காகச்‌ 
சுட்டப்பட்டுள்ளது என்பது. 


98 


0 நல்லைநாதர்‌ பேரில்‌ வண்ணம்‌ 
கண்ணப்பர்‌ எச்சில்‌ மிசைந்தமை 
காளத்தி மலையில்‌ கன்னி வேட்டைக்குச்‌ சென்ற திண்ண 
ஞர்‌ பன்றி ஒன்றனைத்‌ துரத்திச்சென்று அதனை வாளால்‌ 
வெட்டி வீழ்த்தியபின்‌, நீர்‌ வேட்கையுற்று நாணன்‌ ஏனம்‌ 
னுடன்‌ பொன்முகலியாற்றுக்குச்‌ சென்று அண்மையில்‌ 
கண்ட காளத்தி மலைமீது ஏறி ஆண்டு மலைமருந்தாய்‌ இலங்‌ 
கிய குடுமித்‌ தேவரைக்கண்டு, அவரிடம்‌ தம்மையும்‌ மறந்து 
காதல்‌ கூர்த்து, அவர்‌ உண்பதற்காகத்‌ தாம்வெட்டி வீழ்த்திய 
பன்‌ றியிறைச்சியைப்‌ பக்குவப்படுத்தித்‌ தம்‌ நாவினால்‌ 
சுவைத்து தல்ல பகுதிகளைத்‌ தொகுத்து அவருக்கு அர்ப்‌ 
பணித்தாராக அன்பு வேண்டும்‌ சிவபெருமான்‌ அவர்‌ தமக்கு 
உணவு அருத்திய ஐந்து நாள்களும்‌ அவர்‌ சுவை பார்த்து 
அளித்த எச்சிலாகிய இறைச்சியைத்‌ தூய உணவாகக்‌ 
கொண்டு உட்கொண்டார்‌ என்பது. 
*வெய்யகனல்‌ பதங்கொள்ள வெந்துளதோ எனுமன்பால்‌ 
தையுமனத்‌ தினிமையினில்‌ நையமிக மென்றிடலால்‌ 
செய்யுமறை வேள்வியோர்‌ முன்புதருந்‌ திருந்தவியில்‌ 
எய்யும்வரிச்‌ சிலையவன்‌ தான்‌ இட்டஊன்‌ எனக்கினிய ' 
என்று சிவகோசரியார்‌ என்ற முனிவர்‌ கனவில்‌ சிவபெருமான்‌ 
உரைத்தாராகச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ அருளிச்‌ செய்தமை 
நோக்குக. 
சிவபெருமான்‌ மான்‌ தரித்தமை 
தாருக வனத்து இருடியர்‌ தம்‌ தவத்தால்‌ செருக்கிக்‌ 
கருமங்களே பயன்‌ தரவல்லன எனவும்‌, இறைவன்‌ அருள்‌ 
வேண்டா எனவும்‌ உட்கொண்டு பெருவேள்வி யொன்றைத்‌ 
தொடங்கினர்‌. அப்பொழுது சிவபெருமான்‌ பிச்சையேற்‌ 
றுண்ணும்‌ இளை யவன்‌ வடிவில்‌ அவர்தம்‌ இலைக்‌ குடில்களை 
அணுகினாராக அவர்தம்‌ மனைவிமார்‌ அவர்‌ வடிவழகில்‌ மயங்கி 
அவர்பின்‌ உணவுதரும்‌ காரணங்காட்டிப்‌ போதுவாராயினர்‌, 
முனிவரர்‌ வேள்விக்‌ கூடத்தைத்‌ திருமால்‌ அழகிய தங்கை 
வடிவில்‌ அணுகினாராக, முனிவரர்‌ அந்தங்கை அழகில்‌ மயங்கி 


89 


தம்‌ வேள்வியை ஸவீடுத்து அந்‌ நங்கையைத்‌ தொடர்வாரா 
யினர்‌. அக்கானகத்தின்‌ ஒரு பகுதியில்‌ ஆடவனாக வந்த 
சிவபெருமான்‌ முனிவர்‌ மனைவிமார்‌ தம்மைச்‌ சூழவும்‌, பெண்‌ 
ணாக வந்த திருமால்‌ முனிவரர்‌ தம்மைச்‌ சூழவும்‌ சந்தித்த 
அளவில்‌ கடவுளர்‌ இருவரும்‌ மறைய முனிவரரும்‌ அவர்தம்‌ 
மனைவிமாரும்‌ ஒருவரை ஒருவர்‌ சந்திக்கும்‌ நிலை ஏற்பட, 
முனிவரர்‌ தம்‌ மனத்தைக்‌ குலைத்த திருமாலிடம்‌ வெகுளி 
கொள்ளாது, தம்‌ மனைவிமார்‌ மனங்கவர்ந்த சிவபெருமானை 
வெருண்டு அவரை அழிப்பதற்காக அபிசசா வேள்வியோன்று 
நிகழ்த்தினாராக, அதனின்றும்‌ புறப்பட்டு தம்மை அழிக்க 
வந்த மானினைச்‌ சிவபெருமான்‌ கரத்தில்‌ ஏற்றார்‌; வெகுண்டு 
வந்த பாம்புகளை அணிகலன்களாகப்‌ பூண்டார்‌; மழுவினைக்‌ 
கையில்‌ ஏற்றார்‌; யானையைக்கொன்று அதன்‌ தோலை பேலா 
டையாகப்‌ பூண்டார்‌; புலியினைக்‌ கொன்று அதன்‌ தோலை 
இடையில்‌ ஆடையாக அணிந்தார்‌ என்பது 
காளி ஆடலி தேற்ற ம்‌ 
ஆடவரினும்‌ மகளிரே ஆடலில்‌ வல்லவர்‌ என்ற பொது 

நோக்கத்தான்‌ காளி தகுதியை மிகுதியாகக்‌ கருதிச்‌ செருக்கி 
யிருந்தாளாக, * ஆராடு சடை முடியோடும்‌ அனலாடு மலர்க்‌ 
கரத்தோடும்‌ இமயப்‌ பாவை கூருடு திருஉருவோடும்‌ த்‌ 
தாடும்‌ குணமுடைய” சிவபெருமான்‌ அக்காளியோடு நடன 
மாடலை மேற்கொண்டு அவள்‌ வெட்கித்‌ தோற்று நிற்குமாறு 
ஊர்த்துவ நடனமாடினார்‌ என்பது. 

காளியாடக்‌ கனலுமிழ்‌ கண்ணுதல்‌ 

மீளியாடுதல்‌ பாருமே 

மீளியாடல்‌ வியந்தவள்‌ தோற்றெனக்‌ 

கூளிபாடிக்‌ குனிப்பதும்‌ பாருமே --என்ற குமரகுரு 
பர அடிகளார்‌ பாடலை தேோக்குக. 


திங்கள்‌ சூடுதல்‌ 
சந்திரன்‌ தக்கனுடைய மகளிர்‌ இருபத்தொருவரை 
மணந்தான்‌ ; அவர்‌ எல்லாரிடமும்‌ ஒப்பப்‌ பரிவுகாட்டாது 
உரோகிணியிடம்‌ கழிபெருங்‌ காதலனாக இருக்கவே, மற்ற 
மனைவிமார்‌ தம்‌ தந்தையிட்‌ முறையிட்டாராக, அவனும்‌ 


90 


சந்திரன்‌ கலை குறைந்து ஒளி மழுங்கி யிறுமாறு சபித்தான்‌. 
தன்‌ கலைகள்‌ குறைந்து வந்தமை உணர்ந்து தன்‌ சாபத்தின்‌ 
துயரம்‌ நீங்குமாறு இரட்டைக்‌ கலையளவு தான்‌ குறைந்து 
வந்த நிலையில்‌ சந்திரன்‌ சிவபெருமான்‌ திருவடியில்‌ விழுத்து 
அபயம்‌ வேண்டச்‌ சிவபெருமான்‌ இரட்டைக்‌ கலையுடைய 
சந்திரனைத்‌ தம்‌ தலைமீது தாங்கிக்‌ காத்துப்‌ பெருமைப்படுத்‌ 
தினார்‌ என்பது. 

பிறை நுதல்‌ வண்ண மாகின்று அப்பிறை 

பதினெண்‌ கணமும்‌ ஏத்தவும்‌ படுமே '--என்ற புற 
நானூற்றுக்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பகுதியை நோக்குக, 


மார சாம்புவன்‌ வண்ணம்‌ 


சிவபெருமான்‌ கங்கை சூடுதல்‌ 

சகான்‌ என்ற சூரிய குல மன்னனின்‌ புதல்வர்‌ தம்‌ 
தந்தையார்‌ செய்த பரிவேன்விக்‌ குதிரை பாதல உலகத்துக்‌ 
கபிலமுனிவர்தம்‌ தவக்குடிலின்‌ அருகில்‌ கட்டப்பட்டிருற்திது! 
கருதி, அதனை அவர்‌ செயலாகக்‌ கொண்டு அவரை 
வெகுண்டு அவர்‌ கோபத்திற்கு ஆளாகிச்‌ சாம்பராயினாரா*) 
அவர்தம்‌ ஆன்மா உய்வதற்கு அம்மரபில்‌ தோன்றிய பகீர 
தன்‌ என்ற மன்னன்‌, அவர்தம்‌ சாம்பரைக்‌ கங்கை வ்‌ 
கரைத்து அவருக்கு உய்தியளிக்கக்‌ கங்கையைக்‌ குறித்த! 
வேண்டித்தவம்‌ செய்தானாகக்‌ கடுவிசையில்‌ வெளிப்பட்ட 
ஆகாய கங்கை உலகத்தை அழித்து விடாதவாறு சிவபெரு 
மான்‌ அதனைத்‌ தம்‌ சடையில்‌ ஏற்றுத்‌ தாங்கிச்‌ சிறிதளவின்‌ 
தாக இவ்வுலகிற்குப்‌ பயன்‌ தரும்‌ வகையில்‌ வெளிவிட்டார்‌ 


என்பது. 


சிவபெருமான்‌ மங்கைபாகர்‌ ஆயினமை 


சிவபெருமான்‌ பார்வதியுடன்‌ கயிலைமலையில்‌ வீற்றிறுதி 
தாராக, அவரை வழிபட வந்த பிருங்கி என்ற முனிவர்‌ பெண்‌ 
ணுகிய பார்வதியை வணங்க மனமின்றி வண்டின்‌ ண்ட 
வெடுத்து இருவருக்கும்‌ இடைப்பட்ட வெளிவழிப்‌ போத்தி! 
சிவபெருமானை மாத்திரம்‌ வலம்‌ செய்ததால்‌, அம்மையின்‌ 


91 


அருளை இழந்த அவர்‌ கடிதில்‌ வலிமையற்று வண்டுருவாய்த்‌ 
தரையில்‌ கிடத்தாராகச்‌ சிவபெருமான்‌ அவர்‌ தவற்றை மண்‌ 
னித்துப்‌ பார்வதிக்குத்‌ தம்‌ உடலின்‌ இதயம்‌ இருக்கும்‌ சிறப்‌ 
பினதாகிய இடப்பாகம்‌ முழுவதையும்‌ வழங்கி, தம்மனோருக்கு 
அம்மையப்பராய்‌ ஒருருவினராய்‌ அருள்செய்து வருகிரூர்‌ 


என்பது. 


தியாகராசர்‌ வண்ணம்‌ 


சிவபெருமான்‌ சோமரசிமாறருக்கு அருளியமை 


அம்பர்‌ என்ற ஊரினரான மாறனார்‌ என்ற அந்தணர்‌ 
சோமயாகம்‌ பல செய்தவர்‌ ஆதலின்‌ சோமயாஜி என்று சிறப்‌ 
பிக்கப்பட்டவராவர்‌. அவர்‌ தமிழில்‌ ே.மாசிமாறனார்‌ என்று 
வழங்கப்படுவாராவர்‌ அவர்‌ வன்றொண்டர்‌ என்ற சிறப்புப்‌ 
பெயருடைய சுந்தரருடைய நண்பர்‌; சிவனடியார்‌ யாவராயி 
னும்‌ வழிபட்டு உபசரிப்பவர்‌ யாகங்கள்‌ பல செய்யும்‌ அந்த 
ணராயினும்‌ சாதி; குலம்‌, பிறப்பென்னும்‌ சுழிப்பட்டுத்‌ தடு 
மாருத அன்புள்ளம்‌ படைத்த அவருக்குச்‌ சிவபெருமான்‌ 
பேரின்பவீடு அருளினார்‌ என்பது திருத்தொண்டர்புராணச்‌ 
செய்தி. 


அவர்‌ யாகஞ்செய்து கொண்டிருந்தபோது சிவபெரு 
மான்‌ தாம்‌ குறவர்‌ வேடத்திலும்‌, பார்வதியார்‌ குறத்தி 
வேடத்திலும்‌, முருகப்‌ பெருமானும்‌ விநாயகரும்‌ குறச்சிறுவர்‌ 
வேடத்திலும்‌, வேதங்கள்‌ வேட்டை நாய்கள்‌ வேடத்திலு 
மாக வர, உண்மையுணர்ந்த சோமாசிமாறனார்‌ ஆண்டிருந்த 
அத்தணர்‌ பலருடைய எண்ணத்திற்கு மாருக அக்குறக்‌ குடும்‌ 
பத்தாரை உபசரித்து இறைவன்‌ திருவருளுக்கு இலக்காகி 
தாயன்மாருள்‌ ஒருவரெனப்படும்‌ சிறப்புற்றார்‌ என்பது நடை 
முறையில்‌ வழங்கப்படும்‌ வரலாறு. 

சிவபெருமான்‌ சுந்தரற்கா ஆடல்ஈறந்தமை 


சிவபெருமானுடைய திழலுருவாய்‌ 4 கயிலையில்‌ அணுக்‌ 
கத்தொண்டு செய்து வந்த ஆலாலசுத்தரர்‌ இவ்வுலகிற்குத்‌ 
திருத்தொண்டத்தொகை அருள்‌ செய்யத்‌ திருமாவலூமில்‌ 


92 


அவதரித்தாராகச்‌ சிவபெருமான்‌ அவரைத்‌ தடுத்தாட்‌ 
கொண்டார்‌. 


சுந்தரர்‌ சிவத்தல யாத்திரை தொடங்கித்‌ தில்லையம்பதி 
அடை. ந்து சிவபெருமானை வழிபட்டபோது 
ஐந்து பேரறிவும்‌ கண்களே கொள்ள 
அளப்பருங்‌ கரணங்கள்‌ நான்கும்‌ 
சிந்தையே யாகக்‌ குணமொரு மூன்றும்‌ 
திருந்துசாத்‌ துவிகமே யாக 
இந்துவாழ்‌ சடையான்‌ ஆடுமா னந்த 
எல்லையில்‌ தனிப்பெருங்‌ கூத்தின்‌ 
வந்த பேரின்ப வெள்ளத்துட்‌ டிளைத்து 
மாறிலா மகிழ்ச்சியின்‌ மலர்ந்தார்‌. 
அத்தகைய சுந்தரரைச்‌ சேரமான்‌ பெருமான்‌ தாய 
ருக்கு அறிமுகம்‌ செய்துவைக்கத்‌ திருவுள்ள 5 கொண்டார்‌ 
சிவபெருமான்‌. சேரமான்‌ சிவபெருமான்‌ அருளாணை ஏற்று 
அரசு செலுத்தி வந்தார்‌. அவர்‌ நாள்தோறும்‌ தம்‌ பூசனை 
யின்போது சிவபெருமானுடைய பாதச்‌ சிலம்போசையினை ௧ 
கேட்கும்‌ பேறு பெற்றவர்‌. ஒருநாள்‌ அவ்வோசை கேளாது 
போ. வே, சேரமான்‌ தாம்‌ பெருந்தவறு செய்துவிட்டாராக* 
கருதி உடை வாளினை உருவி உயிர்துறக்கப்‌ புகுகையில்‌ 
சிவபெருமானுடைய சிலம்போசை கேட்க அமைதியுற்றா?' 
சிவபெருமான்‌ 'சேரமானுக்கு அசரீரியாகச்‌ சொல்லியதை 
சேக்கிழார்‌ பெருமான்‌, 
“என்ற பொழுதில்‌ இறைவர்தாம்‌ 
எதிர்நின்‌ றகுளா தெழும்‌ஒலியால்‌ 
மன்றி னிடைநங்‌ கூத்தாடல்‌ 
வந்து வணங்கி வன்றொண்டன்‌ 
ஒன்றும்‌ உணர்வால்‌ நமைப்போற்றி 
உரைசேர்‌ பதிகம்‌ பாடுதலால்‌ 
நின்று கேட்டு வரத்தாழ்த்தோம்‌ 
என்றார்‌ அவரை நினைப்பிப்பார்‌ ” 
என்று அருளுவதால்‌, சுந்தரற்காகச்‌ சிவபெருமான்‌ ஆடல்‌ 
மறத்தாராகக்‌ கூறும்‌ திறம்‌ உணரப்பட்டவாறு. 


98 
சிவபெருமான்‌ தியாகப்பெருமால்‌. ஆவது 
உலகம்‌ முழுவதையும்‌ திருமாலுக்கும்‌, செல்வத்தைக்‌ 
குபேரனுக்கும்‌, வீட்டுலகத்தை அடியாருக்கும்‌, உடலில்‌ 
பாதியைப்‌ பராசக்திக்கும்‌ வழங்கியதால்‌ சிவபெருமான்‌ தியா 
கப்‌ பெருமான்‌ ஆயினார்‌. 
வையம்‌ முழுவதும்‌ உழுதுண்ண 
வல்லாற்‌ களித்து நவநிதியும்‌ 
கையி லொருவற்‌ களித்தெமக்கே 
கதிவீ டளித்தோர்‌ கன்னிகைக்கு 
மெய்யில்‌ ஒருகூ றளித்தனரால்‌ 
விமலர்‌ கமலத்‌ தியாகரென்பது 
ஐயர்‌ இவர்க்கே தகு முகமன்‌ 
அன்று புகழும்‌ அன்றாமே--என்ற குமரகுருபரர்‌ 
பாடலை நோக்குக. 


ரீரங்கநாதர்‌ எண்ணம்‌ 


இராமாவதாரச்‌ செய்தி 


தசரதன்‌ வசிட்டரிடம்‌ * பிறிதொரு குறையிலை எற்பின்‌ 
வையகம்‌ -- மறுகுறும்‌ என்பதோர்‌ மறுக்கம்‌ உண்டு ! என்று 
தனக்குப்‌ பின்‌ தாட்டினைச்‌ செவ்வனே ஆள்வார்‌ ஒருவர்‌ 
இல்லாமல்‌ போவாரே என்று வருந்தினானாக, வசிட்டர்‌ கூறிய 
வாறு பரி வேள்வியும்‌ பின்‌ மகப்பெறு வேள்வியும்‌ செல்ல 
அம்மனத்‌ தூயவனுக்கு மக்கள்‌ நால்வர்‌ தோன்‌ றினர்‌. 


இராவணன்‌ முதலிய அரக்கர்களால்‌ வருத்திய தேவர்‌ 
முதலாயினோர்‌ பாற்கடலில்‌ பள்ளிகொள்ளும்‌ பரமன்‌ திரு 
முன்னர்ச்‌ சென்று கண்ணீர்‌ வடித்தாராக, அவர்‌ துயரம்‌ 
நீக்குவதற்கு ஒருப்பட்ட திருமால்‌ 

மசரதம்‌ அனையவர்‌ வரமும்‌ காழ்மோர்‌ 

நிசரதக்‌ கணைகளால்‌ நீறு செய்ய த்‌ 

கசரதத்‌ துரகமாக்‌ கடலன்‌ காவலன்‌ 

தசரதன்‌ மதலையாய்‌ வருதும்‌ தாரணி: 


94 


வளையொடு திகிரியும்‌ வடவை தீதற 
விளைதரு கடுவுடை விரிகொள்‌ பாயலும்‌ 
இளையர்கள்‌ என்றடி பரவ ஏகியாம்‌ 
வளைமதில்‌ அயோத்தியுள்‌ வருதும்‌ என்றனன்‌ 
என்று கம்பர்‌ அருளிச்‌ செய்ததை ஒட்டிப்‌ பாஞ்ச சன்னியத்‌ 
தின்‌ அம்சமாகச்‌ சத்ருக்கனும்‌, சுதர்சனத்தின்‌ அம்சமாகப்‌ 
பரதனும்‌, ஆ திசேடனின்‌ அம்சமாக இலக்குவனும்‌ அவதரித்‌ 
குனர்‌ என்பது. 
எல்லையில்‌ தாணம்‌ எய்தி யாவர்க்கும்‌ நகைவந்‌ தெய்தப்‌ 
புல்லிய பழியினோடும்‌ இந்திரன்‌ போய பின்றை 
மெல்லிய லானை நோக்கி விலைமக எனைய நீயும்‌ 
கல்லிய லாதி யென்றான்‌ கருங்கலாய்‌ மருங்கு வீழ்வான்‌ 
பிழைத்தன பொறுத்த லென்றும்‌ பெரியவர்‌ கடனே க்க 
அழற்றரு கடவு என்னாய்‌ முடிவிதற்‌ கருளு கென்னத்‌ 
தழைத்துவண்‌ டிமிருத்‌ தண்டார்த்‌ தசரத ரசம னென்பான்‌ 
கழற்றுகள்‌ கதுவ இத்தக்‌ கல்லுருத்‌ தவிர்தி என்றான்‌ 
என்பதனை ஒட்டி அகலிகை கல்லாகிப்பின்‌ இராமன்‌ திருவடி 
பட்ட அளவில்‌ கல்லுருத்‌ தவிர்ந்தாள்‌ என்றும்‌ கூறியவாறு" 


திருப்பெருந்துறையாள்‌ வண்ணம்‌ 


சிவபெருமான்‌ திருமாலை இடபமாகக்‌ கொள்ளுதல்‌ 


* பொருதிரைத்‌ தடங்‌ கடலிடத்துறங்கிய திடத்‌ தொடுங்‌ 
கொலை ஏறுடையார்‌ ' என்பது அவ்வண்ணப்‌ பாடலின்‌ அடி” 


* கடகரியும்‌ பரிமாவும்‌ தேரும்‌உகந்‌ தேருதே 
இடபம்‌உகந்‌ தேறியவாறு எனக்கறிய இயம்பேடி 
தடமதில்கள்‌ அவை மூன்றும்‌ தழலெரித்த அத்தாளில்‌ 
இடபமாய்த்‌ தாங்கினான்‌ திருமால்காண்‌ சாழலோ" 
என்ற திருவசசகப்‌ பாடலை நோக்கத்‌ திரிபுர சங்காரத்தை 
ஒட்டித்திருமால்‌ சிவபெருமானுக்கு அறமே வடிவாக உடைய! 
காளை வாகனமாக அமைந்த செய்தி உணரப்படுவதால்‌, பாதி 
கடலில்‌ யோக நித்திரை செய்யும்‌ திருமாலே சிவபெருமா“ 


ர] 


குரிய வாகனமாகிய கானை ஆயின செய்தி இவ்வண்ணத்தில்‌ 
சுட்டப்பட்டுள்ள து. 
சிவபெருமான்‌ நீறணிழல்‌ 
பல சங்காரங்களும்‌ செய்து போர்‌ வெற்றியில்‌ சிறந்து, 
இறந்தோர்‌ லக்கு பூசிச்‌ சிவபெருமான்‌ பண்டரங்கக்‌ கூத்‌ 
தினை ஆடிய செய்தி, 
“மண்டமர்‌ பலகடந்து மதுகையால்‌ தீறணிந்து 
பண்டரங்கம்‌ ஆடுங்கால்‌ பணையெழில்‌ அணைமென்றோள்‌ 
வண்டரற்றுங்‌ கூந்தலாள்‌ வளர்தூக்குத்‌ தருவாளேச * 
என்ற கலித்தொகைக்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடலான்‌ அதியப்‌ 
படும்‌ என்பது. 
நரி பரியாதல்‌ 
குதிரை வாங்கி வருவதற்காகப்‌ பாண்டியனிடம்‌ பொன்‌ 
பெற்றுச்‌ சென்ற தென்னவன்‌ பிரமராயராம்‌ வாதவூரர்‌ 
அச்‌ செல்வத்தைத்‌ திருப்பெருந்துறைத்‌ திருக்கோயில்‌| 
திருப்பணிக்குச்‌ செலவிட்டு, வறிதே பாண்டியனை அணுகி, 
இறைவன்‌ உள்ளிருந்து ஊக்கவே, ஆவணி மூலத்தன்று 
குதிரைகள்‌ வரும்‌ என்று கூறினாராக, இறைவன்‌ அன்று, 
கானகத்து நரிகளை யெல்லாம்‌ குதிரைகளாக்கி அரசனிடம்‌ 
ஒப்படைத்துச்‌ சென்ற செய்தி, 
* தரியைக்‌ குதிரைப்‌ பரியாக்கி ஞாலமெல்லாம்‌ நிகழ்வித்துப்‌ 
பெரிய தென்னன்‌ மதுரையெலாசம்‌ பிச்சடே ற்றும்‌ பெருந்‌ 
[துறையான்‌ '... எனவும்‌, 
“அசியொடு பிரமற்‌ கறிவறி யொண்ணான்‌ 
தரியைக்‌ குதிரை யாக்கிய நன்மையும்‌” எனவும்‌ 
வரும்‌ திருவாசகப்‌ பகுதிகளை தோக்கி அறியப்படும்‌. 


ரகுநாத நாயக்கள்‌ எண்ணம்‌ 


இராம தோஷம்‌ தவிர்த்தமை 
பிறன்‌ மனைவியை விரும்பி அவளை வலியச்‌ சிறைசெய்த 
கொடுவ்‌ குற்றத்திற்காக இராவணனை இராமன்‌ அழித்தமை 


நேரிய செயல்‌ எனினும்‌, அத்தணனாகிய அவனைக்‌ கொன்ற 


பப 


தனால்‌ பிரமகத்தி தோஷம்‌ ஏற்படக்கூடும்‌ என்று கருதிய 
இராமன்‌ இராமேசுவரத்தை அடைந்து சிவலிங்கம்‌ ஒன்றி 
னைப்‌ பிரதிட்டை செய்து பூசித்துக்‌ கழுவாய்‌ தேடினான்‌ என்‌ 
பது, இராமனால்‌ பிரதிட்டை செய்யப்பட்ட. இறைவன்‌ 
இராமநாதன்‌ என்ற பெயரோடு வழிபடப்படுகிறான்‌ என்பதும்‌ 
உளங்‌ கொளத்‌ தக்கன. 


(94நகநாந களரி விணிணர்‌ 


விநாஙகன்‌ ஒற்றை மருப்பினன்‌ ஆதல்‌ 

உலகிலுள்ளோருக்குச்‌ சொல்லொணாத்‌ தீங்கு பல 
செய்து வந்தவனும்‌, பெருக்‌ தவ வலிமை உடையவனும்‌, 
பானைத்தலை உடையவனும்‌ ஆகிய கயமுகாசுரனை அணுகி, 
அவனோடு போர்‌ செய்ய முற்பட்ட விநாயகப்‌ பெருமான்‌ தன்‌ 
மருப்புகளுள்‌ ஒன்றினை ஒடித்து அவனோடு போரிட்டு அவனை 
அழித்தான்‌ என்பது, அம்மருப்பினையே விதாயகப்பெருமான்‌ 
எழுத்தாணியாகக்‌ கொண்டு மேரு மலையில்‌ பாரதம்‌ எழுதி 
னான்‌ என்ற வரலாறு, 
நீடாழி உலகத்து மறை நாலொடு ஐந்தென்று நிலை நிற்கவே 
வாடாத தவவசய்மை முனி ராசராசன்‌ மாபாரதஞ்‌ ப்ட்‌ ள்‌ 
ஏடாக வடமேரு வெற்பாக அங்கூரெழுத்தாணி தன்‌ ப 
கோடாக எழுதும்‌ பிரானைப்‌ பணிந்தன்பு கூருவாமரோ-- 
என்ற பாடலான்‌ அறியப்படும்‌. 

சிவபெருமான்‌ வெல்ளியட்பலத்து ஆடுதல்‌ 

கயிலையில்‌ வீற்றிருந்த சிவபெருமான்‌ சுந்தரபாண்டி௰ 
ஞய்த்‌ தடாதகைப்‌ பிராட்டியை மணந்து பாண்டிய நாட்டை 
ஆண்டபின்‌, பாண்டியன்‌ ஒருவன்‌ தம்மை வேண்டிக்‌ 
கொள்ளவே, தில்லையில்‌ பொன்னம்பலத்தில்‌ நடனம்‌ ஆ 
யதுபோல மதுரையிலுள்ள வெள்ளியம்பலத்திலும்‌ நடன 
மாட மனங்கொண்டு, தில்லையில்‌ இடக்காலைத்‌ தூக்கி ஆர 
யது போலாது மதுரையில்‌ லலக்காலைத்‌ தூக்கி ஆடிய 
வரலாறு, திருவிளையாடற்‌ புரணத்துக்‌ கால்மாறி ஆடிய 
படலத்தால்‌ அறியப்படும்‌ என்பது. 


97 
வராகரரிச்‌ சின்னையன்‌ வண்ணம்‌ 


முருகப்‌ பெருமான்‌ கரனை வதைத்தமை 

சூரபதுமனும்‌ 'அவன்‌ இனத்தவரான அசுரர்‌ பலரும்‌ 
கடுந்தவம்‌ புரிந்து அதன்‌ பயனாகப்‌ பேராற்றலும்‌ பெருவரங்‌ 
களும்‌ பெற்றுத்‌ தேவர்‌ பலரையும்‌ சிறை செய்து மூவுலகங்‌ 
களையும்‌ அடிப்படுத்திப்‌ பெரு வாழ்வு நடத்தினாராக, அசுரர்‌ 
செய்த துயர்‌ பொருத தேவர்‌ முதலியோர்‌ சிவபெருமானை 
வேண்ட அவர்‌ அருளால்‌ அவதரித்த முருகப்‌ பெருமான்‌ 
அவுணர்‌ செய்த மாயங்களை எல்லாம்‌ அழித்து அவர்‌ 
களோடு போர்செய்து அவர்களையும்‌ அவர்‌ தலைவனான சூரபது 
மனையும்‌ அழித்து அவர்களை நற்கதி அடையச்‌ செய்தான்‌ 
என்பது கந்தபுராணச்‌ செய்தி, 


வீரராகவ முதலியார்‌ வன்னம்‌ 


இராவணன்‌ சுயிலைமலையைப்‌ பெயர்த்தமை 

தவத்தான்‌ மேம்பட்டுப்‌ பெருவரமும்‌ பெருவாழ்வும்‌ 
படைத்த இராவணன்‌ திக்குவிசயம்‌ செய்யத்‌ தொடங்கி 
ஞனாக, வடப்புறத்தில்‌ இடையூரறாகக்‌ குறுக்கே இருந்த 
கயிலை மலையை அடியோடு பெயர்த்தெடுப்பதற்கு முற்படவே, 
அதனை அறிந்த சிவபெருமான்‌ சேவடிக்கொழுத்தால்‌ அம்மலை 
யினை அழுத்த, மலைக்கு அடியில்‌ சிக்குண்ட இராவணன்‌ 
பேரோலமிட்டுத்‌ தன்‌ இசைவன்மையால்‌ சாம வேதத்தைப்‌ 
பாடிச்‌ சிவபெருமானை மகிழ்வித்து அவர்‌ அருளால்‌ சந்திர 
காசம்‌ என்ற மத்திரவான்‌ பெற்று அன்று முதல்‌ சிறந்த 
சிவனடியாருள்‌ ஒருவனாயினான்‌ என்பது. 

இராவணன்‌ கயிலையைப்‌ பெயர்த்த செய்தி, 

* இமயவில்‌ வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன்‌ 

உமையமர்ந்‌ துயர்மலை இருந்தன னாக 

ஐயிரு தலையின்‌ அரக்கர்‌ கோமான்‌ 

தொடிபொலி தடக்கையின்‌ கீழ்ப்புகுசி தம்மலை 

எடுக்கல்‌ செல்லாது உழப்பவன்‌ போல” 
என்ற கலித்தொகைப்‌ பகுதியானும்‌ உணரப்படும்‌. 


வெக (0 பட்டம்‌ 


அகுஞ்சொற்‌ பொருள்‌. 


அசாம்‌ 
அகளதத 


அசலம்‌ 
அடப்பம்‌ 
அடவி 
அடையலர்‌ 


அண்டகடசகம்‌ 


அதரம்‌ 
அதன்‌ 
அதுலச்‌ 
அபிமானம்‌ 
அபிஷேகம்‌ 
அமலை 
அயிசை 
அசவம்‌ 


அரவு 


அரி 


அருணை 
அருத்தி 
அருவ தகம்‌ 
அலகை 
அலம்பிய 
அவசம்‌ 
அவ்வியம்‌ 
அனகபாரம்‌ 
அறத்தி 
அறுகு 
அறத்பரேகை 
அனங்கன்‌ 


__... 6) பல்வ வைககு 


பாச்ப்பனசுசே!்‌ 

களன்கமற்ற வடி.வுடையவள்‌) 
அண்ணுடலுடையவள்‌ 

அசைவில்லாதது. மலை 

வெற்றிலைப்பை 

காடு 

பகைவர்‌ 

உலக வட்டம்‌ 

உதடு 

தோல்‌ 

ஒப்பில்லாதவா்‌ 

செருக்கு, விருப்பம்‌ 

கிரீடம்‌ 

கன ங்கமற்றவன்‌ 

ஒரு வகை மீன்‌ 

ஓசை, பாம்பு 

பசம்பூ, பதஞ்சலிமுனி இலக்கு 
வன 

வண்டு, சிங்கம்‌, திருமால்‌, ௬.௮! 
செய்‌, பகை 

அண்ணாமலை என்ற ஊர்‌ 

விருப்பம்‌ 

வடிவில்லசத உடல்‌ 

பேய்‌ 

ஒலித்த 

தன்னிலை மறத்தல்‌ 

வஞ்சகம்‌ 

பெண்கள்‌ கூச்தல்‌ 

தரும வடிவானவன்‌ 

ஒரு வகைப்புல்‌ 

சிறிய கோடு 

மன மதன 


இருடியர்‌ 


இரவி கூலா திபன்‌ 


இலஞ்சி 
ஈழம்‌ 
உச்சிதம்‌ 
உடுக்கள்‌ 
உத்தரம்‌ 
உபரி 
உப்பரிகை 
உம்பச்‌ 
உரி 
உரிவை 
உசகம்‌ 
உசசாணி 
உலுத்தர்‌ 
உழை 
உற்பலம்‌ 
உற்பனம்‌ 
எத்து 
எரிப்பு 
ஏமன்‌ 


(1) 


பசம்பு, ஆதிசேடன்‌ 
பொன்‌ 

சூரியன்‌ 

வருத்தம்‌ 

தாய்‌ 

விசிறி 

கடல்‌, சக்கு (சத்ருக்கள்‌) 
பசக்கூட்டம்‌ 
மாறுபாடு 

குதிப்பு 

வெள்ளி 
சாப்பாதறுபவன்‌ 
சூரியன்‌ 

முனிவர்‌ 

சூரிய குலத்தோன் றல்‌ 
குனம்‌ 

சிங்கள த்தீவு 
மேம்பட்டது 

விண்‌ மீன்கள்‌ 

விடை, பிறகு 
மிகுதியான த 
மேல்மாடி. 

தேவச்‌, மேல்‌ 
தோசைக்கு 

தோல்‌ 

பாம்பு 

பாம்பு ஆய வில்சாண்(வாஎ) 
பேசாசைச்காரச்‌ 
பக்கம்‌, மான்‌ 
குவளைமலர்‌ 

உண்மை, மேம்பாடு, சல்வி 
ஏமாற்‌ நுதல்‌ 

ஏரிச்சல்‌ 

பாதுகாவல்‌ தருபவன்‌ 


ஐக்கணை 


ஒயில்‌ 
ஓதம்‌ 
ஒதிமம்‌ 
கக்கோல்‌ 
கங்கு 
கஞ்சுகம்‌ 
கடம்‌ 
கடுக்கை 
கதலி 
கதழ்வு 
கதிரேசர்‌ 


கச்தரம்‌ 

கத்து 

கபடு 

கபசலி 

கமலை 

கமை 

கயிலாகு 
சசசரோருகன்‌ 


கடம்‌ 
கருதலசச்‌ 
குல்லாசம்‌ 
கல்லோலம்‌ 
கழுச்சாணி 
கறுவி 
கனகவரை 
சனசொசக்கம்‌ 
காரி 

காவி 
சாளவேடன்‌ 
கஞ்சுகம்‌ 


(பர்‌) 


மன்மதனுடைய ஜஐக்.து வகை 
மலசமபு 

அழகு, அலக்கசரம்‌ 

வெள்ளப்பெருக்கு 

அன்னப்பறவை. 

ஒலிக்குறிப்பு 

பக்கம்‌ 

சட்டை 

யசனைக்கதுப்பு 

கொன்றைப்பூ 

வசழை 

விரைவு 

சூரியனுக்கு த்‌ தலைவனா 
இறைவன 

கழுத்து 

கட்டுத்தறி 

வஞ்சகம்‌ 

மண்டையோட்டை ஏச்தியவன்‌ 

திருவாரூர்‌ 

பெசறுமை 

சையைப்பிடித்துத்‌ தூக்குதல்‌ 

கைகளாகய தாமரையுடை 
யவன்‌ 


உலக்கை, சேசம்பேறி 
கோபிதது 

மேருமலை 

மிக்கசெல்வம்‌ 

ஒருவள்ளன்‌, கரிக்குருவி 
குவளைப்பூ 

கரியலேடன்‌ (கண்ணப்பன்‌) 
இலவு 


கிருபசலினி 
குணபசல்‌ 
குச்சளம்‌ 
குசத்தி 
குசம்பு 
குசமச 
குரோதனம்‌ 
குலேசதயன்‌ 
குளம்‌ 
குளித்தல்‌ 
குறக்கு 
குறுமுனி 
கூனும்மதி 
கேதனம்‌ 
கொம்‌ 
கொட்டாசம்‌ 
சொட்ப 
கொடிக்கோல்‌ 
கொடித்திரள்‌ 
சொடுக்கை 
கோணிலா 
கோடல்‌ 
கோமளம்‌ 
சேசல்‌ 
கோளரி 
சக்காத்தலம்‌ 
அஅலாத்து 
சகளததி 
சம்கிசாமம்‌ 
சக்தேலோலன்‌ 
சக்கை 


சடுதி 


அண்டப்‌ சசண்டன்‌ 


சண்டமாருதம்‌ 


(iv } 


கருணை செய்பவள்‌ 
&ழ்ப்புதம்‌ 

கூசதஸ்‌ 

தலைவி 

செய்குசை 
குளம்புகளையிடைய குதிசை 
கோபம்‌ 

குலத்தில்‌ உதித்தவன்‌ 
கெல்லம்‌, நிச்‌ நிலை 
மூழ்குசல்‌, உன்பாயதல்‌ 
கிடை 

அகத்தியன்‌ 

வரைந்த பிறைசசச்நிரண்‌ 
கொடி 

உச்சிதம்‌ 

தானியக்‌ களஞ்சியம்‌ 
கழல 

வளைச்தகேசல்‌ 
காக்கைக்கூட்டம்‌ 
வீட்டின்‌ வெளிப்பக்கம்‌ 
வனைகதபிறை 
வெள்ளைசெட்டி,, வெண்கார்தன்‌ 
அழ்கு 

செக்கோல்‌ 

செல்லும்‌ க்கம்‌ 
வட்டமான உலகம்‌ 
பட்டாடை 
மாயசலடிவமுடையவள்‌ 
சண்டை 

இசையில்‌ ஈடுபடுபவன்‌ 
ஐயம்‌ 

விரைவு 

மிகுவேகமுடை யவன்‌ 
புபத்காத்து 


சதானச்தி 


சம்யிரமம்‌ 
௪ம்பேசகி 
௪மசசரி 
சமன்‌ 
சயனம்‌ 


சருப்பம்‌ 


௪சசகுணலேசலன்‌ 


௪ருவி 
சரோருகம்‌ 
சலதி 
சலாம்‌ 
சலசரி 
சவிதர்‌ 
சன்னதம்‌ 
சன்னை 
சன்மானம்‌ 
சாசுவதம்‌ 
சானு 
சாயல்‌ 


சாளரம்‌ 
சணல்‌ 
இந்து 
சிம்புள்‌ 
சிவிகை 
சிவேதம்‌ 
சுதாகரன்‌ 
முகன்‌ 
௬ரதலாகிரி 
௬ரபி 
சுருள்‌ 
கரேசர்‌ 


(v) 


எப்பொழுதும்‌ மகிழ்வாயிறாப்‌ 
பவள்‌ 

உடல்‌ அசைத்தல்‌ 

அனுபவிப்பவன்‌ 

போரில்‌ அழிப்பவன்‌ 

இயமன்‌ 

படுக்கை 

பசம்பு 

எல்லேசரிடமும்‌ எனிமையசய்ப்‌ 
பழகுபவன்‌ 

நெருக்கி 

தாமரை 

கடல்‌ 

வழிபாடு 

வெகுமதிதச்து 

பிரகாசம்‌ உடையவர்‌ 

கோபம்‌, விருப்பு; ஆவேசம்‌ 

ஏளனச்செொல்‌ 

பரிசில்‌ 

கிலையான த 

முழக்கால்‌ g 

ஜம்பொறியானும்‌ அகரும்‌ 


மென்மை 
சன்னல்‌ 
இறுகோபம்கொண்டு 
கடல்‌, ஒருவகைப்பசட்டு 
ஒரு பெரும்பற வை 
பல்லக்கு 
வெள்ளை 
கருடன்‌, சந்திரன்‌ 
இனமுகன்‌ 
இன்பமயக்கம்‌ 
ப௬ - கரமதேனு 
வெற்திலை 
தேவர்களுக்குத்‌ தலைவர்‌ 


௬சைல்‌ 
சூலதார்‌ 
செப்படி 
சேது 
சேமணி 
சேய்‌ 
சேவகம்‌ 
சோபனம்‌ 
சோமன்‌ 
சையோகம 
தஞ்சம்‌ 
தண்டலை 
தத்தை 
தமனியம்‌ 
தமி 
தரியலர்‌ 
தலுக்கு 
கவளம்‌ 
வனம்‌ 
தனுக்கோல்‌ 
தாகம்‌ 
தாடனம்‌ 
தாதி 
தாதர்‌ 
தசபம்‌ 
தாரு 
காலம்‌ 
திகிரி 
இட்டச்தரி 
திமிர்தல்‌ 
திமிலகுமிலம்‌ 
இமிரி 
திரிசூலம்‌ 
திசிசயனத்தி 


( vi} 


சுழன்று, சுற்றிவர து 
சூலம்‌ ஏக்இியவன்‌ 
மாயவித்தை 

அணை 

மாட்டின்‌ கழுத்து பணி 
முருகன்‌ 

வீரம்‌ 

மகிழ்ச்செரும்‌ செயல்‌ 
சஇரன்‌ ்‌ 
கூட்டம்‌ 
பற்றுக்கோடு 

சோலை 

இனி 

பொன்‌ 

அணியாய்‌ 

பகைவசி 

பாசவச்செயல்‌ 
வெண்மை 

ஆசை, வெப்பம்‌ 
அம்பு 

வேட்னை 

தட்டுதல்‌ 

ஆத்திமசம்‌ 
வேலைக்காரர்‌ 
வேட்கை 

கற்பகமாம்‌ 

சாக்கு 

சக்கரம்‌, பரதன்‌ 
உதுதியானனன்‌ 
தேய்த.துக்கொள்ளுதல்‌ 
ஓலிக்குறிப்பு 
ஒருவனை இசைக்க குவி 
முத்தலைச்சூலம்‌ 
முன்‌.று கண்களை உடையவள்‌ 


இரிபுசை 
இரியம்பிகை 
திருச்கு 
திருசகம்‌ 
திவாகரன்‌ 
தல்கம்‌ 
துண்டம்‌ 
அப்பட்டா 
அரர்தான 
துரியம்‌ 
தேசினன்‌ 
தேவை 
தொடை 


தெசடையலசன்‌ 


சடவிய 

- சம்பு 

கவிரி 
சன்னலசச்‌ 
சாகம்‌ 
சாக்தகம்‌ 
காவி 
நசவகனாச்‌ 
சசளிகேரம்‌ 
கானம்‌ 
நிருதர்‌ 
நீபதலம்‌ 
பக்ூசா.து 
வள்சுயம்‌ 
பச்மெம்‌ 
படீசம்‌ 
பணவிடை. 
பணாமுடி 
பதனம்‌ 
பத்மாசனம்‌ 


( vii ) 


பார்வதி 1 
மூன்‌ றுகண்களை உடையவள்‌ 
கண்‌, மாறுபாடு 

மூன்று உலகம்‌ 


சூரியன்‌ 

தூய்மை, வெற்றி 
மூக்கு 

பட்டசடை 
ஆற்றலுடையவன்‌ 
௬த்தநிலை, சுமத்தல்‌ 
ஒளியுடையவன்‌ 
இராமேசுவரம்‌ 

மசலை 

மாலையை அணிச்தவன்‌ 
செலுத்திய 

விரும்பு 
ஒருஇசைக்கருவி 
கண்ணலார்‌ - பகைகர்‌ 
மலை, பாம்பு 

வான 


கள்‌.தூரிமான்‌, புழுருப்பூளை 
சாவினை உடையவர்‌ 
தேச்கசய்‌ 

சுள்‌ துரி 

அரக்கர்‌, அசசச்‌ 
காரணமான இடம்‌ 
பிளவுபட்டிசாதி 

தாமரை 

மேற்குதீதிசை 

சச்தனம்‌ 

சிறுகிறுத்தலளவு 
படங்களை உடைய தலை 
பத்திரம்‌, ஜரக்கரதை 
தாமசையாயெ இருப்பிடம்‌ 


பதாகை 
பதுமம்‌ 

பயில்‌ 
பர்யந்தம்‌ 
பசசசசர்‌ 
பசிமா்‌ 
பரிவட்டம்‌ 
பலிதம்‌ 

பன கவமை 
பாகசாதனன 
பசணிதம்‌ 
பசலம்‌ 
பாலரேகை 
பரல்லோசனன்‌ 
பசவகம்‌ 
பானல்‌ 
பிரசண்டன்‌ 
பிரதாபம்‌ 
பிரதானம 
ரேபுடிகம்‌ 
பசெ்டை 
பிசமசம்‌ 
பமை 
பிரயாசம்‌ 
பிரவுடம்‌ 
பிறக்குதல்‌ 
பின்றாதான 
புகளி 
புல்கவன்‌ 
புயசசலன்‌ 


புலி 
புனிற்று 
பூக கா 


{ vill } 


கொடி 

தாமசை 

பழகு 

சால்லைவசை 

வேற்றாசா 

குூதிரைச்சேவகர்‌ 

ஆடை - தலையில்‌ அணிவது 

பயன்‌ படுதல்‌ 

பசம்பை உடுத்திய இடை 

பக்குவம்‌ பெற்தவன்‌ 

கற்கண்டு 

செற்றி 

செற்றியிலுள்ள சோடு 

கெற்றிக்கண்ணன்‌ 

இயல்பு, தாய்மை 

குகளைப்பூ 

விசமுடையவன்‌ 

சீர்த்தி 

இன்றியமையாத பொருள்‌ 

பிசபுத்தன்மை 

ஒளி 

வண்டு 

மவக்கம்‌ 

உழைப்பு 

இளமை 

விளக்குதல்‌ 

பின்னிடாதவன்‌ 

சீர்காழி என்ற ஊர்‌ 

தூயவன்‌ 

தோள்களாகிய மலையை உடை 
யவன 

வியாக்ரபாத முனி 

ஈன்‌ மணிமையுடைய பச 

பூமியில்‌ எற்‌. றுவோர்‌ 


ஹ்ரீம்‌ 
பூஷணம்‌ 
பைரவி 
பெசலங்கூடை 
பெளரிகன்‌ 
மகரம்‌ 

மடல்‌ 
மடைச்சன்னை 
மத்சம்‌ 
மதங்கணி 
மதக 
மதுசபாஷிதன்‌ 
மக்சகாசம்‌ 
மயல்‌ 

மயூரம்‌ 

மறி 

மல்லல்‌ 
மன்றல்‌ 
மாசுணம்‌ 
மசஸை 
மாத்ரு 
மாதிரம்‌ 
மாதுரியம்‌ 
மசபுரம்‌ 
மாயி 

மாசன்‌ 
மாலினி 
மாவுத்தன்‌ 
மசறன்‌ 
மானம்‌ 
மானாபிராமன்‌ 
மானி 
மிததுரவு 
மிருசமதம்‌ 


(ix) 


ரூ 


பசக்கு 

ஆபசணம்‌ 

அம்பிகை 
பொன்னாலாயெ குடை 
குபேரன்‌ 

முதலை 

கடிதம்‌, இதழ்‌ 
தீச்மடையிலுள்ள தருவசைமின்‌ 
ஊமத்தம்‌ பூ 

ஆடல்‌ வல்லவன்‌ 

காஸி 

இன்சொல்‌ பேசுபவன்‌ 
புன்சிரிப்பு 

மயக்கம்‌ 

ம்பில்‌ 

ஆடு, மான்‌ இலத்நின்‌ குட்டி 
ளம்‌ 

வாசனை. திருமணம்‌ 

பாம்பு 

பொன்‌ 

கற்பகமசம்‌ 

இசை 

மென்மை 

திரிபுசம்‌ 

துர்க்கை 

மன்மதன்‌ 

மாலையை அணிச்தவன்‌ 
யானைப்பசகண்‌ 
பாண்டியன்‌ 

பெருமை 

மாணத்தசல்‌ அழரகுடையவள்‌ 
பெருமை உடையவன்‌ 
கட்பு 

கஸ்ரி, புனுகு, சவ்வா அ 


மீகசம்‌ 
முகமுரித்தல்‌ 
முரூக்தன்‌ 
முசுண்டச்‌ 
முண்டகம்‌ 
முந்தி 

முராரி 
முருகுசேசபை 


முறுவல்‌ 
மூசிய 
மூசல்‌ 
மைத்துனன்‌ 
மோகனம்‌ 
மெளலி 
ராவுத்தர்‌ 
ல்சூ 
லாகிரி 
வங்கம்‌ 
வச்சிரமண்‌ 
வட்டுவம்‌ 
வ்டத்கு 
வண்டு 


அயிற்‌றுத்தலையன்‌ 


வர்ம 
வருக்கை 
வல்லபி 
வழுத்துதல்‌ 
வழுமனம்‌ 
வளை 
வ்ற்கலை 
வனசம்‌ 
வ்சரி 
வருதி 


(x) 


மேம்படுதல்‌ 

வெறுக்கச்செய்தல்‌ 

திருமால்‌ 

ழ்மக்கள்‌ 

தாமரை, கழிமுள்ளி 

முற்பட்டு 

திருமால்‌ 

முள்முருக்கைப்பூவின்‌ செக்கிற 
அழகு 

சிரிப்பு, பல்‌ 

மொய்த்த 

சிரிப்பு 

வனையாடுதத்கூரியவன்‌ 

கவர்ச 

க.ரீடம்‌ 

ஆற்றலுடைய வீரச்‌ 

௬ளிமை, சொய்மமை 

பயக்கம்‌ 

பழி.ப்பினை 

வச்சிரம்‌ ஏந்திய இச்நிரண்‌ 

ஒரு சிறுவகைப்‌ பை 

கல்லசலமசம்‌ 

தேனீ, வலையல்‌ 

கவ்க்தன என்ற அரக்கன்‌ 

மேம்பாடு 

இதச்‌ சபல 

ஆற்றலுடையவள்‌ 

வழிபடுதல்‌ 

இமையில்‌ ஈடுபட்ட மனம்‌ 

சங்கு - சத்ருக்கள்‌ 

மரவுரி 

தாமச 

கடல்‌ 

கடல்‌ 


வாவி 
வானதி 
விகடம்‌ 
வீகழித 
விசிறுதல்‌ 
விச்சுவம்‌ 
விண்டு 
விதரணம்‌ 
விதனம்‌ 
விபசடம்‌ 
வீயாமோகம்‌ 
விருத்தர்‌ 
விலசசச்‌ 
விற்பனன்‌ 
வியாசர்‌ 

வி றும்‌ 
வேது 


(xi) 


சூளம்‌ 

ஆகாச ஈங்கை 
வேடிக்கை 
வேடிக்கை செய்யும்‌ 
வீசுதல்‌, சொரிதல்‌ 
உலகம்‌ 

திருமால்‌ 

அழகு 

மனத்துயர்‌ 

அம்பு; பிளத்தல்‌ 
மிக வருச்துதல்‌ 
மேமட்ட்டவர்‌ 
விளையாட்டுடையவசீ 
ஆற்றலுடையவன்‌ 
பகைவர்‌ 
வேறுபடும்‌, பெருமையுறும்‌ 
ஒத்தடம்‌ 


(அட்‌ 


